Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


சேக்கிழார்‌ அருளிய "திருத்தொண்டர்‌ புராணம்‌" 
என்ற "பெரிய புராணம்‌" -முதற காண்டம்‌ 
சருக்கம்‌ 4 ( மும்மையால்‌ உலகாண்ட சருக்கம்‌ ) & 
சருக்கம்‌ 5 (திருநின்ற சருக்கம்‌) 


periya purANam of cEkKk1zAr 
part 1b - canto 1/carukkam 4 & 5 
1n tamil script, TSCII format 


KKK 


Etext in Tamil Script - TSCII format (௩. 1.7) 
Our Sincere thanks go to Dr. Thomas Malten and Colleagues of the Univ. of Koeln, Germany 
for providing us with the romanized version of the etext and giving permission 
for release of the 15011 version as part of Project Madurai etext collections. 
Proofreading (15011) : tiruciRRampalam aRakaTTaLai, Kovilpatti, Tamilnadu 
Thanks to Mr. S. Ganesh for arranging the proof-reading work. 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2004 


You are welcome to freely distribute this file, provided this header page 18 kept intact. 


சேக்கிழார்‌ அருளிய திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
என்ற பெரிய புராணம்‌ -முதற்‌ காண்டம்‌ 


4 மும்மையால்‌ உலகாண்ட சருக்கம்‌ 


4.1 மூர்த்தி நாயனார்‌ புராணம்‌ (973- 1021 ) 
4.2 முருக நாயனார்‌ புராணம்‌ (1022-1035) 
4.3 உருத்திர பசுபதி நாயனார்‌ புராணம்‌ (1036-1045 
4.4 திரு நாளைப்‌ போவர்‌ நாயனார்‌ புராணம்‌ (1046 -1082 ) 
4.5 திருக்‌ குறிப்புத்‌ தொண்ட நாயனார்‌ புராணம்‌ (1083 - 1210) 
4.6 சண்டேசுர நாயனார்‌ புராணம்‌ (1211- 1270) 


5. திருநின்ற சருக்கம்‌ 


| திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ புராணம்‌ (1271- 1699) 
௮ குலச்சிறை நாயனார்‌ புராணம்‌ (1700-1710) 
க பெரு மிழலைக்‌ குறும்ப நாயனார்‌ புராணம்‌ (1711-1721) 
5.4 காரைக்கால்‌ அம்மையார்‌ புராணம்‌ (1722-1787) 
க அப்பூதி அடிகள்‌ நாயனார்‌ புராணம்‌ (1788-1832) 
5.6 திரு நீல நக்க நாயனார்‌ புராணம்‌ (1833-1870) 
2 நமிநந்தி அடிகள்‌ நாயனார்‌ புராணம்‌ (1871 -1903) 
திருச்சிற்றம்பலம்‌ 


4.1 மூர்த்தி நாயனார்‌ புராணம்‌ (973- 1021) 
திருச்சிற்றம்பலம்‌ 


973 சீர்‌ மன்னு செல்வக்குடி மல்கு சிறப்பின்‌ ஓங்கும்‌ 
கார்‌ மன்னு சென்னிக்‌ கதிர்‌ மாமணி மாட வைப்பு 
நார்‌ மன்னு சிந்தைப்‌ பல நற்றுறை மாந்தர்‌ போற்றும்‌ 
பார்‌ மன்னு தொன்மைப்‌ புகழ்‌ பூண்டது பாண்டி நாடு 


974 சாயுந்தளிர்‌ வல்லி மருங்குல்‌ நெடுந்‌ தடங்கண்‌ 
வேயும்‌ படு தோளியர்‌ பண்படும்‌ இன்சொல்‌ செய்ய 
வாயும்‌ படும்‌ நீள்‌ கரை மண்‌ பொருந்தண்‌ பொருந்தம்‌ 
பாயுங்‌ கடலும்‌ படும்‌ நீர்மை பணித்த முத்தம்‌ 


975 மொய்வைத்த வண்டின்‌ செறிகுழல்‌ முரன்ற சந்தின்‌ 
மை வைத்த சோலை மலயந்தர வந்த மந்த 
மெய்‌ வைத்த காலுந்‌ தரும்‌ ஞாலம்‌ அளந்த மேன்மைத்‌ 
தெய்வத்‌ தமிழும்‌ தரும்‌ செவ்வி மணஞ்செயீரம்‌ 


976  சூழுமிதழ்ப்‌ பங்கயமாக அத்‌ தோட்டின்‌ மேலாள்‌ 
தாழ்வு இன்றி என்றும்‌ தனி வாழ்வது அத்‌ தையல்‌ ஒப்பார்‌ 
யாழின்‌ மொழியில்‌ குழல்‌ இன்னிசையும்‌ சுரும்பும்‌ 
வாழும்‌ நகரம்‌ மதுராபுரி என்பது ஆகும்‌ 


4.1.1 


4.1.4 


977 


978 


979 


980 


982 


983 


985 


986 


சால்பாய மும்மைத்‌ தமிழ்‌ தங்கிய அங்கண்‌ மூதூர்‌ 
நூல்‌ பாய்‌ இடத்தும்‌ உள நோன்றலை மேதி பாயப்‌ 
பால்‌ பாய்‌ முலை தோய்‌ மதுப்‌ பங்கயம்‌ பாய எங்கும்‌ 
சேல்‌ பாய்‌ தடத்தும்‌ உள செய்யுள்‌ மிக்கேறு சங்கம்‌ 


மந்தா நிலம்‌ வந்து அசை பந்தரின்‌ மாடம்‌ முன்றில்‌ 
பந்தாடிய மங்கையர்‌ பங்கயச்‌ செங்கை தாங்கும்‌ 
சந்தார்‌ முலை மேலன தாழ்‌ குழை வாள்‌ முகப்பொற் 
செந்தாமரை மேலன நித்திலஞ்‌ சேர்ந்த கோவை 


மும்மைப்‌ புவனங்களின்‌ மிக்கது அன்றே அம்‌ மூதூர்‌ 
மெய்ய்ம்மைப்‌ பொருளாந்‌ தமிழ்‌ நூலின்‌ விளங்கு வாய்மை 
செம்மைப்‌ பொருளுந்‌ தருவார்‌ திருஆலவாயில்‌ 

எம்மைப்‌ பவந்‌ தீர்ப்பவர்‌ சங்கம்‌ இருந்தது என்றால்‌ 


அப்‌ பொற்‌ பதிவாழ்‌ வணிகக்‌ குலத்து ஆன்ற தொன்மைச்‌ 
செப்பத்‌ தகு சீர்க்‌ குடி செய்தவஞ்‌ செய்ய வந்தார்‌ 
எப்பற்றினையும்‌ அறுத்து ஏறுகைத்து ஏறுவார்‌ தாள்‌ 
மெய்ப்‌ பற்று எனப்‌ பற்றி விடாத விருப்பின்‌ மிக்கார்‌ 


நாளும்‌ பெருங்‌ காதல்‌ நயப்புறும்‌ வேட்கை யாலே 

கேளும்‌ துணையும்‌ முதல்‌ கேடில்‌ பதங்கள்‌ எல்லாம்‌ 
ஆளும்‌ பெருமான்‌ அடித்‌ தாமரை அல்லது இல்லார்‌ 
மூளும்‌ பெருக்கு அன்பு எனும்‌ மூர்த்தியார்‌ மூர்த்தியார்தாம்‌ 


அந்திப்‌ பிறை செஞ்சடை மேல்‌ அணி ஆலவாயில்‌ 
எந்தைக்கு அணி சந்தனக்‌ காப்பிட என்றும்‌ முட்டா 
அந்தச்‌ செயலின்‌ நிலை நின்று அடியார்‌ உவப்பச்‌ 
சிந்தைக்கு இனிதாய திருப்பணி செய்யும்‌ நாளில்‌ 


கானக்‌ கடி சூழ்‌ வடுகக்‌ ௧௬ நாடர்‌ காவல்‌ 

மானப்‌ படை மன்னன்‌ வலிந்து நிலம்‌ கொள்வானாய்‌ 
யானைக்‌ குதிரைக்‌ கருவிப்‌ படை வீரர்‌ திண்டேர்‌ 
சேனைக்‌ கடலுங்‌ கொடு தென்‌ திசை நோக்கி வந்தான்‌ 


வந்துற்ற பெரும்‌ படை மண்‌ புதையப்‌ பரப்பிச்‌ 

சந்தப்‌ பொதியில்‌ தமிழ்‌ நாடு உடை மன்னன்‌ வீரம்‌ 
சிந்தச்‌ செரு வென்று தன்‌ ஆணை செலுத்தும்‌ ஆற்றால்‌ 
கந்தப்‌ பொழில்‌ சூழ்‌ மதுரா புரி காவல்‌ கொண்டான்‌ 


வல்லாண்மையின்‌ வண்‌ தமிழ்‌ நாடூ வளம்‌ படூத்தி 
நில்லா நிலை ஒன்றிய இன்மையின்‌ நீண்ட மேரு 
வில்லான்‌ அடிமைத்‌ திறம்‌ மேவிய நீற்றின்‌ சார்பு 
செல்லாதரு கந்தர்‌ திறத்தினில்‌ சிந்தை தாழ்ந்தான்‌ 


தாழும்‌ சமண்‌ கையர்‌ தவத்தை மெய்‌ என்று சார்ந்து 
வீழும்‌ கொடியோன்‌ அது அன்றியும்‌ வெய்ய முன்னைச்‌ 
சூழும்‌ வினையால்‌ அரவம்‌ சுடர்த்‌ திங்களோடும்‌ 
வாழும்‌ சடையான்‌ அடியாரையும்‌ வன்மை செய்வான்‌ 


4.1.6 


4.1.9 


4.1.10 


4.1.11 


4.112 


4.1.13 


4.1.14 


987 


988 


989 


990 


992 


993 


995 


996 


செக்கர்ச்‌ சடையார்‌ விடையார்‌ திரு ஆல வாயுள்‌ 
முக்கட்‌ பரனார்‌ திருத்‌ தொண்டரை மூர்த்தியாரை 
மைக்கற்புரை நெஞ்சுடை வஞ்சகன்‌ வெஞ்ச மண்‌ போர்‌ 
எக்கர்க்குடனாக இகழ்தன செய்ய எண்ணி 


அந்தம்‌ இலவாம்‌ இறை செய்யவும்‌ அன்பனார்‌ தாம்‌ 
முந்தை தம்‌ முறைமைப்‌ பணி முட்டலர்‌ செய்து வந்தார்‌ 
தம்‌ தம்‌ பெருமைக்கு அளவாகிய சார்பில்‌ நிற்கும்‌ 

எம்‌ தம்‌ பெரு மக்களை யாவர்‌ தடுக்க வல்லார்‌ 


எள்ளும்‌ செயல்‌ வன்மைகள்‌ எல்லை இல்லாத செய்யத்‌ 
தள்ளுஞ்‌ செயல்‌ இல்லார்‌ சந்தனக்‌ காப்புத்‌ தேடிக்‌ 
கொள்ளுந்‌ துறையும்‌ அடைத்தான்‌ கொடும்‌ கோன்மை செய்வான்‌ 
தெள்ளும்‌ புனல்‌ வேணியர்க்கு அன்பரும்‌ சிந்தை நொந்து 


புன்மைச்‌ செயல்வல்‌ அமண்குண்டரிற்‌ போது போக்கும்‌ 
வன்மைக்‌ கொடும்‌ பாதகன்‌ மாய்திட வாய்மை வேத 
நன்மைத்‌ திரு நீற்று உயர்‌ நன்னெறி தாங்கு மேன்மைத்‌ 
தன்மைப்‌ புவி மன்னரைச்‌ சார்வதென்‌(று)?" என்று சார்வார்‌ 


காய்வுற்ற செற்றங்‌ கொடூ கண்டகன்‌ காப்பவும்‌ சென்று 
ஆய்வுற்ற கொட்பில்‌ பகல்‌ எல்லை அடங்க நாடி 
ஏய்வுற்ற நற்சந்தனம்‌ எங்கும்‌ பெறாது சிந்தை 

சாய்‌ உற்றிட வந்தனர்‌ தம்பிரான்‌ கோயில்‌ தன்னில்‌ 


நட்டம்‌ புரிவார்‌ அணி நற்றிரு மெய்ப்‌ பூச்சு இன்று 
முட்டும்‌ பரிசு ஆயினும்‌ தேய்க்கும்‌ கைமுட்டாது என்று 
வட்டம்‌ திகழ்‌ பாறையின்‌ வைத்து முழங்கை தேய்த்தார்‌ 
கட்டும்‌ புறந்தோல்‌ நரம்பு என்பு கரைந்து தேய 


கல்லின்‌ புறந்‌ தேய்ந்த முழங்கை கலுழ்ந்து சோரி 
செல்லும்‌ பரப்பு எங்கணும்‌ என்பு திறந்து முளை 
புல்லும்படி கண்டு பொறுத்திலர்‌ தம்பிரான்‌ ஆனார்‌ 
அல்லின்‌ கண்‌ எழுந்தது உவந்து அருள்‌ செய்த வாக்கு 


அன்பின்‌ துணிவால்‌ இது செய்திடல்‌ ஐய! உன்பால்‌ 

வன்‌ புன்கண்‌ விளைத்தவன்‌ கொண்ட மண்‌ எல்லாம்‌ கொண்டு 
முன்‌ பின்னல்‌ புகுந்தன முற்றவும்‌ நீத்துக்‌ காத்துப்‌ 

பின்பு உன்‌ பணி செய்து நம்‌ பேர்‌ உலகு எய்துக என்ன 


இவ்‌ வண்ணம்‌ எழுந்தது கேட்டு எழுந்து அஞ்சி முன்பு 
செய்‌ வண்ணம்‌ ஒழிந்திடத்‌ தேய்ந்த புண்‌ ஊறு தீர்ந்து 
கை வண்ணம்‌ நிரம்பின வாசம்‌ எல்லாம்‌ கலந்து 

மொய்‌ வண்ண விளங்கு ஒளி எய்தினர்‌ மூர்த்தியார்‌ தாம்‌ 


அந்‌ நாள்‌ இரவின்‌ கண்‌ அமண்‌ புகல்‌ சார்ந்து வாழும்‌ 
மன்‌ ஆகிய போர்‌ வடுகக்‌ கருநாடர்‌ மன்னன்‌ 
தன்னாளும்‌ முடிந்தது சங்கரன்‌ சார்பு இலோர்க்கு 
மின்னாம்‌ என நீடிய மெய்ந்‌ நிலையாமை வெல்ல 


4.1.15 


4.1.16 


4.1.17 


4.1.18 


4.1.19 


4.1.20 


4.1.21 


4.1.22 


4.1.23 


4.1.24 


997 


998 


999 


1000 


1001 


1002 


1003 


1004 


1005 


1006 


இவ்வாறு உலகத்தின்‌ இறப்ப உயர்ந்த நல்லோர்‌ 

மெய்‌ வாழ்‌ உலகத்து விரைந்து அணைவார்களே போல்‌ 
அவ்வாறு அரனார்‌ அடியாரை அலைத்த தீயோன்‌ 
வெவ்வாய்‌ நிரயத்து இடை விரைந்து வீந்தான்‌ 


முழுதும்‌ பழுதே புரி மூர்க்கன்‌ உலந்த போதின்‌ 
எழுதும்‌ கொடி போல்பவர்‌ உட்பட ஏங்கு சுற்றம்‌ 
முழுதும்‌ புலர்வுற்றது மற்று அவன்‌ அன்ன மாலைப்‌ 
பொழுதும்‌ புலர்வுற்றது செங்கதிர்‌ மீது மோத 


அவ்‌ வேலையில்‌ அங்கண்‌ அமைச்சர்கள்‌ கூடித்‌ தங்கள்‌ 
கை வேறு கொள்‌ ஈம அருங்கடன்‌ காலை முற்றி 

வை வேலவன்‌ தன்‌ குல மைந்தரும்‌ இன்மை யாலே 
செய்‌ வேறு வினைத்‌ திறம்‌ சிந்தனை செய்து தேர்வார்‌ 


தாழும்‌ செயலின்று ஒரு மன்னவன்‌ தாங்க வேண்டும்‌ 
கூழும்‌ குடியும்‌ முதலாயின கொள்கைத்தேனும்‌ 

சூழும்‌ படை மன்னவன்‌ தோள்‌ இணைக்‌ காவல்‌ இன்றி 
வாழும்‌ தகைத்து அன்றி இந்த வையகம்‌ என்று சொன்னார்‌ 


பல்‌ முறை உயிர்கள்‌ எல்லாம்‌ பாலித்து ஞாலம்‌ காப்பான்‌ 
தன்‌ நெடும்‌ குடைக்‌ கீழ்த்‌ தம்‌ தம்‌ நெறிகளில்‌ சரிந்து வாழும்‌ 
மன்னரை இன்றி வைகும்‌ மண்ணுலகு எண்ணுங்‌ காலை 
இன்னுயிர்‌ இன்றி வாழும்‌ யாக்கையை ஒக்கும்‌ என்பார்‌ 


இவ்‌ வகை பலவும்‌ எண்ணி இங்கு இனி அரசர்‌ இல்லை 
செய்வகை இதுவே என்று தெளிபவர்‌ சிறப்பின்‌ மிக்க 

மை வரை அனைய வேழம்‌ கண்‌ கட்டி விட்டால்‌ மற்றக்‌ 

கை வரை கைக்‌ கொண்டார்‌ மண்‌ காவல்‌ கைக்‌ கொள்வார்‌ என்று 


செம்‌ மாண்‌ வினை அர்ச்சனை நூல்‌ முறை செய்து தோளால்‌ 
இம்‌ மாநிலம்‌ ஏந்த ஓர்‌ ஏந்தலை ஏந்துக என்று 

பெய்ம்‌ மா முகில்‌ போல்‌ மதம்‌ பாய்‌ பெருகோடை நெற்றிக்‌ 
கைம்மாவை நறுந்‌ துகில்‌ கொண்டு கண்‌ கட்டி விட்டார்‌ 


கண்‌ கட்டி விடுங்களி யானை அக்‌ காவல்‌ மூதூர்‌ 
மண்‌ கொள்‌ புற வீதி மருங்கு திரிந்து போகித்‌ 
திண்‌ பொன்‌ தட மாமதில்‌ சூழ்‌ திரு ஆல வாயின்‌ 
விண்‌ பிற்பட ஓங்கிய கோபுரம்‌ முன்பு மேவி 


நீங்கும்‌ இரவின்‌ கண்‌ நிகழ்ந்தது கண்ட தொண்டர்‌ 
ஈங்கு எம்‌ பெருமான்‌ அருளாம்‌ எனில்‌ இந்த வையம்‌ 
தாங்கும்‌ செயல்‌ பூண்பன்‌ என்று உள்ளம்‌ தளர்வு நீங்கிப்‌ 
பூங்கொன்றை மிலைந்தவர்‌ கோயில்‌ புறத்து நிற்ப 


வேழத்து அரசு அங்கண்‌ விரைந்து நடந்து சென்று 
வாழ்வுற்று உலகம்‌ செய்தவத்தினின்‌ வள்ளலாரைச்‌ 
சூழ்‌ பொற்‌ சுடர்‌ மாமணி மாநிலம்‌ தோய முன்பு 
தாழ்வுற்று எடுத்துப்‌ பிடர்‌ மீது தரித்தது அன்றே 


11222 


4.1.26 


4.1.27 


4.1.28 


4.1.29 


4.1.30 


4.1.31 


4.1.32 


4.1.33 


4.1.34 


1007 


1008 


1009 


1010 


1011 


1012 


1013 


1014 


1015 


1016 


மாதங்கம்‌ எருத்தினில்‌ வைத்தவர்‌ தம்மைக்‌ காணா 
ஏதங்கெட எண்ணிய திண்மை அமைச்சர்‌ எல்லாம்‌ 
பாதங்களின்‌ மீது பணிந்து எழுந்தார்கள்‌ அப்போது 
ஓதங்கிளர்‌ வேலையை ஒத்து ஒலி மிக்கது அவ்வூர்‌ 


சங்கங்கள்‌ முரன்றன தாரைகள்‌ பேரி யோடும்‌ 
எங்கு எங்கும்‌ இயம்பின பல்லியம்‌ எல்லையில்ல 


அங்கு அங்கு மலிந்தன வாழ்த்தொலி அம்பொற்‌ கொம்பின்‌ 


பங்கன்‌ அருளால்‌ உலகு ஆள்பவர்‌ பாங்கர்‌ எங்கும்‌ 


வெங்கட்‌ களிற்றின்‌ மிசை நின்றும்‌ இழிச்சி வேரித்து 
தொங்கல்‌ சுடர்‌ மாலைகள்‌ சூழ்‌ முடி சூடு சாலை 
அங்கண்‌ கொடு புக்கரி ஆசனத்து ஏற்றி ஒற்றைத்‌ 
திங்கட்குடைக்‌ கீழ்‌ உரிமைச்‌ செயல்‌ சூழ்ந்து செய்வார்‌ 


மன்னுந்‌ திசை வேதியில்‌ மங்கல ஆகுதிக்‌ கண்‌ 
துன்னுஞ்‌ சுடர்‌ வன்னி வளர்த்துத்‌ துதைந்த நூல்‌ சூழ்‌ 
பொன்னின்‌ கலசங்கள்‌ குடங்கள்‌ பூரித்த தூ நீர்‌ 
உன்னுஞ்‌ செயல்‌ மந்திர யோகர்‌ நிறுத்தினார்கள்‌ 


வந்துற்றெழு மங்கல மாந்தர்கள்‌ தம்மை நோக்கிச்‌ 
சிந்தைச்‌ சிவமே தெளியும்‌ திரு மூர்த்தியார்‌ தாம்‌ 
முந்தைச்‌ செயலாம்‌ அமண்‌ போய்‌ முதல்‌ சைவம்‌ ஓங்கில்‌ 
இந்தப்‌ புவி தாங்கி இவ்‌ வின்னரசு ஆள்வான்‌ என்றார்‌ 


அவ்வாறு மொழிந்தது கேட்ட அமைச்சரோடு 

மெய்‌ வாழ்‌ தரு நூல்‌ அறிவின்‌ மிகு மாந்தர்‌ தாமும்‌ 
எவ்வாறு அருள்‌ செய்தனை மற்று அவை அன்றி யாவர்‌ 
செய்வார்‌ பெரியோய்‌ எனச்‌ சேவடி தாழ்ந்து செப்ப 


வையம்‌ முறை செய்வென்‌ ஆகில்‌ வயங்கு நீறே 
செய்யும்‌ அபிடேகமும்‌ ஆக செழுங்கலன்கள்‌ 
ஐயன்‌ அடையாளமும்‌ ஆக அணிந்து தாங்கும்‌ 
மொய்‌ புன்‌ சடைமாமுடியே முடி ஆவது என்றார்‌ 


என்று இவ்வுரை கேட்டலும்‌ எல்லையில்‌ கல்வி யோரும்‌ 
வன்‌ திண்‌ மதி நூல்‌ வளர்‌ வாய்மை அமைச்சர்‌ தாழும்‌ 
நன்றிங்கு அருள்‌ தான்‌ என நற்தவ வேந்தர்‌ சிந்தை 
ஒன்றும்‌ அரசாள்‌ உரிமைச்‌ செயலான உய்த்தார்‌ 


மாடு எங்கும்‌ நெருங்கிய மங்கல ஓசை மல்கச்‌ 
சூடும்‌ சடை மெளலி அணிந்தவர்‌ தொல்லை ஏனம்‌ 
தேடுங்‌ கழலார்‌ திருஆல வாய்‌ சென்று தாழ்ந்து 
நீடுங்களிற்றின்‌ மிசை நீள்‌ மறுகூடு போந்தார்‌ 


மின்னும்‌ மணி மாளிகை வாயிலின்‌ வேழ மீது 
தன்னின்றும்‌ இழிந்து தயங்கு ஒளி மண்டபத்தில்‌ 
பொன்னின்‌ அரி மெல்லணைச்‌ சாமரைக்‌ காமர்‌ பூங்கால்‌ 
மன்னும்‌ குடை நீழல்‌ இருந்தனர்‌ வையம்‌ தாங்கி 


4.1.35 


4.1.36 


4.1.37 


4.1.38 


4.1.39 


4.1.40 


4.1.41 


4.1.42 


4.1.43 


4.1.44 


1017 


1018 


1019 


1020 


1021 


குலவுந்‌ துறை நீதி அமைச்சர்‌ குறிப்பின்‌ வைகக்‌ 

கலகம்‌ செய்‌ அமண்செயல்‌ ஆயின கட்டு நீங்கி 

நிலவும்‌ திரு நீற்று நெறித்‌ துறை நீடு வாழ 

உலகெங்கும்‌ நிரம்பிய சைவம்‌ உயர்ந்து மன்ன 4.1.45 


நுதலின்‌ கண்‌ விழித்தவர்‌ வாய்மை நுணங்கு நூலின்‌ 

பதம்‌ எங்கும்‌ நிறைந்து விளங்கப்‌ பவங்கள்‌ மாற 

உதவும்‌ திருநீறு உயர்‌ கண்டிகை கொண்ட வேணி 

முதன்‌ மும்மையினால்‌ உலகு ஆண்டனர்‌ மூர்த்தியார்‌ தாம்‌ 4.1.46 


ஏலம்‌ கமழ்‌ கோதையர்‌ தம்‌ திறம்‌ என்றும்‌ நீங்கும்‌ 

சீலங்கொடூ வெம்‌ புலன்‌ தெவ்வுடன்‌ வென்று நீக்கி 

ஞாலந்‌ தனி நேமி நடாத்தி நலம்‌ கொள்‌ ஊழிக்‌ 

காலம்‌ உயிர்கட்கு இடர்‌ ஆன கடிந்து காத்து 4.1.47 


பாதம்‌ பர மன்னவர்‌ சூழ்ந்து பணிந்து போற்ற 

ஏதம்‌ பிணியா வகை இவ்‌ உலகு ஆண்டு தொண்டின்‌ 

பேதம்‌ புரியா அருள்‌ பேர்‌ அரசாளப்‌ பெற்று 

நாதன்‌ கழல்‌ சேவடி நண்ணினர்‌ அண்ணலாரே 4.1.48 


அகல்‌ பாறையின்‌ வைத்து முழங்‌ கையை அன்று தேய்த்த 

இகலார்‌ களிற்று அன்பரை ஏத்தி முருகனாராம்‌ 

முகில்‌ சூழ்‌ நறுஞ்‌ சோலையின்‌ மொய்‌ ஒளி மாட வீதிப்‌ 

புகலூர்‌ வரும்‌ அந்தணர்‌ தம்‌ திறம்‌ போற்றல்‌ உற்றாம்‌ 4.1.49 


திருச்சிற்றம்பலம்‌ 


4.2 முருக நாயனார்‌ புராணம்‌ (1022 -1035) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1022 


1023 


1024 


1025 


தாது சூழும்‌ குழல்‌ மலையாள்‌ தளிக்கை சூழும்‌ திருமேனி 

மீது சூழும்‌ புனல்‌ கற்றை வேணி நம்பர்‌ விரும்பு பதி 

சோதி சூழும்‌ மணி மெளலிச்‌ சோழர்‌ பொன்னி திரு நாட்டுப்‌ 

போது சூழும்‌ தடஞ்சோலைப்‌ பொய்கை சூழும்‌ பூம்‌ புகலூர்‌ 4.2.1 


நாம மூதூர்‌ மற்றதனுள்‌ நல்லோர்‌ மனம்‌ போல்‌ அரவு அணிந்த 

சேம நிலவு திரு நீற்றின்‌ சிறந்த வெண்மைத்‌ திருந்தொளியால்‌ 

யாம இருளும்‌ வெளி ஆக்கும்‌ இரவே அல்ல விரை மலர்‌ மேல்‌ 

காமர்‌ மதுவுண்‌ சிறை வண்டும்‌ களங்கம்‌ இன்றி விளங்குமால்‌ 4.2.2 


நண்ணும்‌ இசை தேர்‌ மது கரங்கள்‌ நனை மென்‌ சினையின்‌ மருங்கலைய 

வண்ண மதுரத்‌ தேன்‌ பொழிவ வாச மலர்‌ வாயே அல்ல 

தண்ணென்‌ சோலை எம்‌ மருங்கும்‌ சாரும்‌ மடமென்‌ சாரிகையின்‌ 

பண்ணின்‌ கிளவி மணிவாயும்‌ பதிகச்‌ செழுந்‌ தேன்‌ பொழியுமால்‌ 4.2.3 


வண்டு பாடப்‌ புனல்‌ தடத்து மலர்ந்து கண்ணீர்‌ அரும்புவன 
கொண்ட வாச முகை அவிழ்ந்த குளிர்‌ பங்கயங்களே அல்ல 


1026 


1027 


1028 


1029 


1030 


1031 


1032 


1033 


1034 


1035 


அண்டர்‌ பெருமான்‌ திருப்‌ பாட்டின்‌ அமுதம்‌ பெருகச்‌ செவி மடுக்கும்‌ 
தொண்டர்‌ வதன பங்கயமும்‌ துளித்த கண்ணீர்‌ அரும்புமால்‌ 


ஆன பெருமை வளஞ்சிறந்த அந்தண்‌ புகலூர்‌ அது தன்னில்‌ 
மான மறையோர்‌ குல மரபின்‌ வந்தார்‌ முந்தை முதல்வர்‌ 
ஞான வரம்பின்‌ தலை நின்றார்‌ நாகம்‌ புளை வார்‌ சேவடிக்‌ கீழ்‌ 
ஊனம்‌ இன்றி நிறை அன்பால்‌ உருகு மனத்தார்‌ முருகனார்‌ 


அடை மேல்‌ அலவன்‌ துயில்‌ உணர அலர்‌ செங்‌ கமல வயல்‌ கயல்கள்‌ 
மடை மேல்‌ உகளும்‌ திருப்புகலூர்‌ மன்னி வாழுந்‌ தன்மையராய்‌ 

விடை மேல்‌ வருவார்க்கு ஆளான மெய்ம்மை தவத்தால்‌ அவர்‌ கற்றைச்‌ 
சடை மேல்‌ அணியத்‌ திருப்‌ பள்ளித்‌ தாமம்‌ பறித்துச்‌ சாத்துவார்‌ 


புலரும்‌ பொழுதின்‌ முன்‌ எழுந்து புனித நீரில்‌ மூழ்கிப்‌ போய்‌ 

மலரும்‌ செவ்வித்‌ தம்‌ பெருமான்‌ முடிமேல்‌ வான்‌ நீர்‌ ஆறுமதி 

உலவும்‌ மருங்கு முருகு உயிர்க்க நகைக்கும்‌ பதத்தின்‌ உடன்‌ பறித்த 
அலகில்‌ மலர்கள்‌ வெவ்‌ வேறு திருப்பூம்‌ கூடைகளில்‌ அமைப்பார்‌ 


கோட்டு மலரும்‌ நில மலரும்‌ நீர்‌ மலரும்‌ கொழுங்‌ கொடியின்‌ 
தோட்டு மலரும்‌ மா மலரும்‌ சுருதி மலருந்‌ திருவாயில்‌ 

காட்டு முறுவல்‌ நிலவு அலரக்‌ கனக வரையிற்‌ பன்னக நாண்‌ 
பூட்டும்‌ ஒருவர்‌ திரு முடி மேல்‌ புனையலாகும்‌ மலர்‌ தெரிந்து 


கொண்டு வந்து தனி இடத்தில்‌ இருந்து கோக்கும்‌ கோவைகளும்‌ 
இண்டைச்‌ சுருக்கும்‌ தாமம்‌ உடன்‌ இணைக்கும்‌ வாச மாலைகளும்‌ 
தண்டில்‌ கட்டும்‌ கண்ணிகளும்‌ தாளில்‌ பிணைக்கும்‌ பிணையல்களும்‌ 
நுண்டாது இறைக்கும்‌ தொடையல்களும்‌ சமைத்து நுடங்கு நூன்மார்பர்‌ 


ஆங்கப்‌ பணிகள்‌ ஆனவற்றுக்கு அமைத்த காலங்களின்‌ அமைத்துத்‌ 
தாங்கிக்‌ கொடு சென்று அன்பினொடும்‌ சாத்தி வாய்ந்த அர்ச்சனைகள்‌ 
பாங்கில்‌ புரிந்து பரிந்துள்ளார்‌ பரமர்‌ பதிகப்‌ பற்றான 

ஓங்கிச்‌ சிறந்த அஞ்செழுத்தும்‌ ஓவா நாவின்‌ உணர்வினார்‌ 


தள்ளும்‌ முறைமை ஒழிந்திட இத்‌ தகுதி ஒழுகும்‌ மறையவர்‌ தாம்‌ 
தெள்ளு மறைகள்‌ முதலான ஞானம்‌ செம்‌ பொன்‌ வள்ளத்தில்‌ 
அள்ளி அகிலம்‌ ஈன்று அளித்த அம்மை முலைப்பால்‌ உடன்‌ உண்ட 
பிள்ளையார்க்கு நண்பரும்‌ ஆம்‌ பெருமை உடையார்‌ ஆயினார்‌ 


அன்ன வடிவும்‌ ஏனமுமாய்‌ அறிவார்‌ இருவர்‌ அறியாமல்‌ 
மன்னும்‌ புகலூர்‌ உறைவாரை வர்த்த மான வீச்சுரத்து 

நன்னர்‌ மகிழ்ச்சி மனம்‌ கொள்ள நாளும்‌ பூசை வழுவாமே 
பன்னும்‌ பெருமை அஞ்செழுத்தும்‌ பயின்றே பணிந்து பரவினார்‌ 


அங்கண்‌ அமருந்‌ திருமுருகர்‌ அழகார்‌ புகலிப்‌ பிள்ளையார்‌ 
பொங்கு மணத்தின்‌ முன்‌ செய்த பூசை அதனால்‌ புக்கருளிச்‌ 


செங்கண்‌ அடலேறு உடையவர்‌ தாஞ்சிறந்த அருளின்‌ பொருள்‌ அளிக்கத்‌ 


தங்கள்‌ பெருமான்‌ அடி நீழல்‌ தலையாம்‌ நிலைமை சார்வு உற்றார்‌ 


அரவம்‌ அணிந்த அரையாரை அருச்சித்து அவர்‌ தம்‌ கழல்‌ நிழல்‌ கீழ்‌ 
விரவு புகலூர்‌ முருகனார்‌ மெய்மைத்‌ தொண்டின்‌ திறம்‌ போற்றிக்‌ 


4.2.4 


4.2.5 


4.2.6 


4.2.7 


4.2.6 


4.2.9 


4.2.10 


4.2.11 


4.2.12 


4.2.13 


கரவில்‌ அவர்‌ பால்‌ வருவாரைக்‌ கருத்தில்‌ உருத்திரம்‌ கொண்டு 
பரவும்‌ அன்பர்‌ பசுபதியார்‌ பணிந்த பெருமை பகர்‌ உற்றேன்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


4.3 உருத்திர பசுபதி நாயனார்‌ புராணம்‌ (1036 -1045) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1036 


1037 


1038 


1039 


1040 


1041 


1042 


1043 


நிலத்தின்‌ ஓங்கிய நிவந்தெழும்‌ பெரும்‌ புனல்‌ நீத்தம்‌ 
மலர்த்‌ தடம்‌ பணை வயல்‌ புகு பொன்னி நன்னாட்டூக்‌ 
குலத்தின்‌ ஓங்கிய குறைவு இலா நிறை குடி குழுமித்‌ 
தலத்தின்‌ மேம்‌ படு நலத்தது பெருந்‌ திருத்‌ தலையூர்‌ 


வான்‌ அளிப்பன மறையவர்‌ வேள்வியின்‌ வளர்‌ தீ 
தேன்‌ அளிப்பன நறுமலர்‌ செறி செழுஞ்‌ சோலை 
ஆன்‌ அளிப்பன அம்‌ சுகந்து ஆடூவார்க்கு அவ்வூர்‌ 
தான்‌ அளிப்பன தருமமும்‌ நீதியுஞ்‌ சால்பும்‌ 


அங்கண்‌ மா நகர்‌ அதன்‌ இடை அருமறை வாய்மைத்‌ 
துங்க வேதியர்‌ குலத்தினில்‌ தோன்றிய தூயோர்‌ 
செங்கண்‌ மால்‌ விடையார்‌ செழும்‌ பொன்‌ மலை வல்லி 
பங்கனார்‌ அடிமைத்‌ திறம்‌ புரி பசுபதியார்‌ 


ஆய அந்தணர்‌ அருமறை உருத்திரம்‌ கொண்டு 
மாயனார்‌ அறியா மலர்ச்‌ சேவடி வழுத்தும்‌ 

தூய அன்பொடு தொடர்பினில்‌ இடையறாச்‌ சுருதி 
நேய நெஞ்சினர்‌ ஆகி அத்‌ தொழில்‌ தலை நின்றார்‌ 


கரையில்‌ கம்பலை புள்‌ ஒலி கறங்கிட மருங்கு 

பிரச மென்‌ சுரும்பு அறைந்திடக்‌ ௧௬ வரால்‌ பிறழும்‌ 
நிரை நெடுங்‌ கயல்‌ நீரிடை நெருப்பு எழுந்தது அனைய 
விரை நெகிழ்ந்த செங்‌ கமலம்‌ என்‌ பொய்கையுள்‌ மேவி 


தெள்ளு தண்‌ புனல்‌ கழுத்தளவு ஆயிடைச்‌ செறிய 
உள்ளுறப்‌ புக்கு நின்று கை உச்சி மேல்‌ குவித்துத்‌ 

தள்ளு வெண்டிரைக்‌ கங்கை நீர்‌ ததும்பிய சடையார்‌ 
கொள்ளும்‌ அன்பினில்‌ உருத்திரம்‌ குறிப்பொடு பயின்றார்‌ 


அரு மறைப்‌ பயன்‌ ஆகிய உருத்திரம்‌ அதனை 

வரு முறைப்‌ பெரும்‌ பகலும்‌ எல்லியும்‌ வழுவாமே 
திருமலர்ப்‌ பொருட்டு இருந்தவன்‌ அனையவர்‌ சில நாள்‌ 
ஒருமை உய்ந்திட உமை இடம்‌ மகிழ்ந்தவர்‌ உவந்தார்‌ 


காதல்‌ அன்பர்‌ தம்‌ அரும்‌ தவப்‌ பெருமையும்‌ கலந்த 
வேத மந்திர நியதியின்‌ மிகுதியும்‌ விரும்பி 

ஆதி நாயகர்‌ அமர்ந்து அருள்‌ செய்ய மற்றவர்‌ தாம்‌ 
தீது இலா நிலைச்‌ சிவபுரி எல்லையில்‌ சேர்ந்தார்‌ 


4.2.14 


1044 


1045 


நீடும்‌ அன்பினில்‌ உருத்திரம்‌ ஓதிய நிலையால்‌ 
ஆடூ சேவடி அருகுற அணைந்தனர்‌ அவர்க்குப்‌ 
பாடூ பெற்ற சீர்‌ உருத்திர பசுபதியாராம்‌ 

கூடு நாமமும்‌ நிகழ்ந்தது குவலயம்‌ போற்ற 


அயில்‌ கொள்‌ முக்குடூமிப்‌ படையார்‌ மருங்கு அருளால்‌ 
பயில்‌ உருத்திர பசுபதியார்‌ திறம்‌ பரசி 

எயில்‌ உடைத்‌ தில்லை எல்லையில்‌ நாளைப்‌ போவாராம்‌ 
செயலுடைப்புறத்‌ திருத்தொண்டர்‌ திறத்தினை மொழிவாம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


4.4 திரு நாளைப்‌ போவர்‌ நாயனார்‌ புராணம்‌ (1046- 1082) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1046 


1047 


1048 


1049 


1050 


1051 


1052 


பகர்ந்துலகு சீர்‌ போற்றும்‌ பழை வளம்‌ பதியாகும்‌ 


திகழ்ந்த புனற்‌ கொள்ளிடம்‌ பொன்‌ செழுமணிகள்‌ திரைக்‌ கரத்தால்‌ 


முகந்து தர இரு மருங்கும்‌ முளரி மலர்க்‌ கையேற்கும்‌ 
அகல்‌ பணை நீர்‌ நன்னாட்டு மேற்காநாட்டூ ஆதனூர்‌ 


நீற்றலர்‌ பேர்‌ ஒளி நெருங்கும்‌ அப்பதியின்‌ நிறை கரும்பின்‌ 
சாற்று அலைவன்‌ குலை வயலில்‌ தகட்டூ வரால்‌ எழப்‌ பகட்டேர்‌ 
ஆற்றலவன்‌ கொழுக்‌ கிழித்த சால்‌ வழி போய்‌ அசைந்து ஏறிச்‌ 
சேற்றலவன்‌ ௧௬ உயிர்க்க முருகுயிர்க்கும்‌ செழுங்‌ கமலம்‌ 


நனை மருவுஞ்‌ சினை பொதுளி நறு விரை சூழ்‌ செறி தளிரில்‌ 
தினகர மண்டலம்‌ வருடூஞ்‌ செழுந்‌ தருவின்‌ குலம்‌ பெருகிக்‌ 
கனமருவி அசைந்து அலையக்‌ களி வண்டூ புடை சூழப்‌ 

புனல்‌ மழையோ மதுமழையோ பொழிவு ஒழியா பூஞ்சோலை 


பாளை விரி மணங்‌ கமழும்‌ பைங்காய்‌ வன்‌ குலைத்தெங்கின்‌ 
தாளதிர மிசை முட்டித்‌ தடம்‌ கிடங்கின்‌ எழப்பாய்ந்த 
வாளை புதையச்‌ சொரிந்த பழமிதப்ப வண்‌ பலவின்‌ 
நீளமுதிர்‌ கனி கிழி தேன்‌ நீத்தத்தில்‌ எழுந்துகளும்‌ 


வயல்‌ வளமும்‌ செயல்‌ படூ பைந்‌ துடவையிடை வருவளமும்‌ 
வியலிடம்‌ எங்கணும்‌ நிறைய மிக்க பெரும்‌ திருவினாம்‌ 
புயலடையும்‌ மாடங்கள்‌ பொலிவு எய்த மலியுடைத்தாய்‌ 
அயலிடை வேறு அடி நெருங்கக்‌ குடி நெருங்கி உளது அவ்வூர்‌ 


மற்றவ்வூர்‌ புறம்‌ பணையின்‌ வயல்‌ மருங்கு பெரும்‌ குலையில்‌ 
சுற்றம்‌ விரும்பிய கிழமைத்‌ தொழில்‌ உழவர்‌ கிளை துவன்றிப்‌ 
பற்றிய பைங்‌ கொடிச்‌ சுரை மேல்‌ படர்ந்த பழம்‌ கூரையுடைப்‌ 
புற்குரம்பைச்‌ சிற்றில்‌ பல நிறைந்து உளதோர்‌ புலைப்பாடி 


கூருகிர்‌ மெல்லடி அலகின்‌ குறும்‌ பார்ப்புக்‌ குழுச்‌ சுழலும்‌ 
வார்‌ பயில்‌ முன்றிலில்‌ நின்ற வள்ளுகிர்‌ நாய்‌ துள்ளு பறழ்‌ 


10 


4.3.10 


4.4.1 


4.4.2 


4.4.3 


4.4.4 


4.4.5 


4.4.6 


1053 


1054 


1055 


1056 


1057 


1058 


1059 


1060 


1061 


1062 


கார்‌ இரும்பின்‌ சரி செறிகைக்‌ கரும்‌ சிறார்‌ கவர்ந்து ஓட 
ஆர்‌ சிறு மென்‌ குரைப்படக்கும்‌ அரைக்கு அசைத்த இருப்பு மணி 


வன்‌ சிறு தோல்மிசை உழத்தி மகவு உறக்கும்‌ நிழல்‌ மருதும்‌ 

தன்‌ சினை மென்‌ பெடையொடுங்குந்‌ தடங்குழிசிப்‌ புதை நீழல்‌ 
மென்‌ சினைய வஞ்சிகளும்‌ விசிப்‌ பறை தூங்கின மாவும்‌ 

புன்றலை நாய்ப்‌ புனிற்று முழைப்‌ புடைத்து எங்கும்‌ உடைத்து எங்கும்‌ 


செறிவலித்‌ திண்‌ கடைஞர்‌ வினைச்‌ செயல்புரிவை கறை யாமக்‌ 
குறி அளக்க உளைக்கும்‌ செங்‌ குடுமி வாரணச்‌ சேக்கை 

வெறி மலர்த்‌ தண்‌ சினைக்‌ காஞ்சி விரி நீழல்‌ மருங்கு எல்லாம்‌ 
நெறி குழல்‌ புன்‌ புலை மகளிர்‌ நெற்‌ குறு பாட்டு ஒலி பரக்கும்‌ 


புள்ளும்‌ தண்‌ புனல்‌ கலிக்கும்‌ பொய்கையுடைப்‌ புடை எங்கும்‌ 
தள்ளும்‌ தாள்‌ நடை அசையத்‌ தளை அவிழ்‌ பூங்குவளை மது 
விள்ளும்‌ பைங்‌ குழல்‌ கதிர்‌ நெல்‌ மிலைச்சிய புன்‌ புலைச்சியர்கள்‌ 
கள்ளுண்டூ களி தூங்கக்‌ கறங்கு பறையும்‌ கலிக்கும்‌ 


இப்படித்து ஆகிய கடைஞர்‌ இருப்பின்‌ வரைப்பினின்‌ வாழ்வார்‌ 
மெய்ப்பரிவு சிவன்‌ கழற்கே விளைத்த உணர்வொடும்‌ வந்தார்‌ 
அப்பதியில்‌ ஊர்‌ புலைமை ஆன்ற தொழில்‌ தாயத்தார்‌ 
ஒப்பிலவர்‌ நந்தனார்‌ என ஒருவர்‌ உளர்‌ ஆனார்‌ 


பிறந்து உணர்வு தொடங்கிய பின்‌ பிறைக்‌ கண்ணிப்‌ பெருந்தகைபால்‌ 
சிறந்த பெரும்‌ காதலினால்‌ செம்மை புரி சிந்தையராய்‌ 

மறந்தும்‌ அயல்‌ நினைவு இன்றி வரு பிறப்பின்‌ வழி வந்த 

அறம்‌ புரி கொள்கையராயே அடித்தொண்டின்‌ நெறி நின்றார்‌ 


ஊரில்‌ விடும்‌ பறைத்‌ துடைவை உணவுரிமையாக்கொண்டு 
சார்பில்‌ வரும்‌ தொழில்‌ செய்வார்‌ தலை நின்றார்‌ தொண்டினால்‌ 
கூரிலைய முக்‌ குடுமிப்‌ படை அண்ணல்‌ கோயில்‌ தொறும்‌ 
பேரிகை முதலாய முகக்‌ கருவி பிறவினுக்கும்‌ 


போர்வைத்‌ தோல்‌ விசி வார்‌ என்று இனையனவும்‌ புகலும்‌ இசை 
நேர்‌ வைத்த வீணைக்கும்‌ யாழுக்கும்‌ நிலை வகையில்‌ 

சேர்வுற்ற தந்திரியும்‌ தேவர்‌ பிரான்‌ அர்ச்சனை கட்கு 
ஆர்வத்தின்‌ உடன்‌ கோரோசனையும்‌ இவை அளித்து உள்ளார்‌ 


இவ்‌ வகையில்‌ தந்தொழிலின்‌ இயன்ற வெலாம்‌ எவ்விடத்தும்‌ 
செய்வனவும்‌ கோயில்களில்‌ திரு வாயில்‌ புறம்‌ நின்று 

மெய்‌ விரவு பேரன்பு மிகுதியினால்‌ ஆடுதலும்‌ 

அவ்வியல்பில்‌ பாடுதலுமாய்‌ நிகழ்வார்‌ அந்நாளில்‌ 


திருப்‌ புன்கூர்ச்‌ சிவலோகன்‌ சேவடிகள்‌ மிக நினைந்து 
விருப்பினோடும்‌ தம்‌ பணிகள்‌ வேண்டுவன செய்வதற்கே 
அருத்தியினால்‌ ஒருப்பட்டு அங்கு ஆதனூர்‌ தனில்‌ நின்றும்‌ 
வருத்தமுறுங்‌ காதலினால்‌ வந்து அவ்வூர்‌ மருங்கணைந்தார்‌ 


சீர்‌ ஏறும்‌ இசை பாடித்‌ திருத்‌ தொண்டர்‌ திரு வாயில்‌ 
நேரே கும்பிட வேண்டும்‌ என நினைந்தார்க்கு அது நேர்வார்‌ 


11 


4.4.7 


4.4.8 


4.4.9 


4.4.10 


4.4.11 


4.4.12 


4.4.13 


4.4.14 


4.4.15 


4.4.16 


1063 


1064 


1065 


1066 


1067 


1068 


1069 


1070 


1071 


1072 


கார்‌ ஏறும்‌ எயில்‌ புன்‌ கூர்க்‌ கண்ணுதலார்‌ திரு முன்பு 
போரேற்றை விலங்க அருள்‌ புரிந்து அருளிப்‌ புலப்படுத்தார்‌ 


சிவலோகம்‌ உடையவர்‌ தம்‌ திரு வாயில்‌ முன்னின்று 

பவ லோகம்‌ கடப்பவர்‌ தம்‌ பணிவிட்டுப்‌ பணிந்து எழுந்து 
சுவலோடூவார்‌ அலையப்‌ போவார்‌ பின்‌ பொரு சூழல்‌ 
அவலோடும்‌ அடுத்தது கண்டு ஆதரித்துக்‌ குளம்‌ தொட்டார்‌ 


வடம்‌ கொண்ட பொன்‌ இதழி மணி முடியார்‌ திரு அருளால்‌ 
தடம்‌ கொண்ட குளத்து அளவு சமைத்து அதற்பின்‌ தம்‌ பெருமான்‌ 
இடம்‌ கொண்ட கோயில்‌ புறம்‌ வலம்‌ கொண்டு பணிந்து எழுந்து 
நடம்‌ கொண்டு விடை கொண்டு தம்‌ பதியில்‌ நண்ணினார்‌ 


இத்‌ தன்மை ஈசர்‌ மகிழ்‌ பதி பலவும்‌ சென்று இறைஞ்சி 
மெய்த்‌ திருத்‌ தொண்டு செய்து விரவுவார்‌ மிக்கு எழுந்த 
சித்தமொடூந்‌ திருத்‌ தில்லைத்‌ திரு மன்று சென்று இறைஞ்ச 
உய்த்த பெருங்‌ காதல்‌ உணர்வு ஒழியாது வந்து உதிப்ப 


அன்று இரவு கண்‌ துயிலார்‌ புலர்ந்து அதற்பின்‌ அங்கு எய்த 
ஒன்றியணை தரு தன்மை உறு குலத்தோடு இசைவு இல்லை 
என்று இதுவும்‌ எம்பெருமான்‌ ஏவல்‌ எனப்‌ போக்கு ஒழிவார்‌ 
நன்றுமெழுங்‌ காதல்‌ மிக நாளைப்‌ போவேன்‌ என்பார்‌ 


. நாளைப்‌ போவேன்‌ என்று நாள்கள்‌ செலத்‌ தரியாது 


பூளைப்‌ பூவாம்‌ பிறவிப்‌ பிணிப்பு ஒழியப்‌ போவாராய்‌ 
பாளைப்‌ பூங்கமுகுடுத்த பழம்‌ பதியின்‌ நின்றும்‌ போய்‌ 
வாளைப்‌ போத்து எழும்‌ பழனஞ்‌ சூழ்‌ தில்லை மருங்கணைவார்‌ 


செல்கின்ற போழ்து அந்தத்‌ திரு எல்லை பணிந்து எழுந்து 
பல்கும்‌ செந்தீ வளர்த்த பயில்‌ வேள்வி எழும்‌ புகையும்‌ 

மல்கு பெரும்‌ இடையோதும்‌ மடங்கள்‌ நெருங்கினவும்‌ கண்டு 
அல்கும்‌ தம்‌ குலம்‌ நினைந்தே அஞ்சி அணைந்திலர்‌ நின்றார்‌ 


நின்றவர்‌ அங்கு எய்தற்கு அரிய பெருமையினை நினைப்பார்‌ முன்‌ 
சென்று இவையும்‌ கடந்து ஊர்‌ சூழ்‌ எயில்‌ திருவாயிலைப்‌ புக்கார்‌ 
குன்று அனைய மாளிகைகள்‌ தொறும்‌ குலவும்‌ வேதிகைகள்‌ 
ஒன்றிய மூவாயிரம்‌ அங்கு உள என்பார்‌ ஆகுகள்‌ 


இப்பரிசாய்‌ இருக்க எனக்கு எய்தல்‌ அரிது என்று அஞ்சி 
அப்பதியின்‌ மதில்‌ புறத்தின்‌ ஆராத பெருங்‌ காதல்‌ 

ஒப்ப அரிதாய்‌ வளர்ந்து ஓங்க உள்‌ உருகிக்‌ கை தொழுதே 
செப்ப அரிய திரு எல்லை வலங்‌ கொண்டுூ செல்கின்றார்‌ 


இவ்‌ வண்ணம்‌ இரவு பகல்‌ வலம்‌ செய்து அங்கு எய்து அரிய 
அவ்‌ வண்ணம்‌ நினைந்து அழிந்த அடித்‌ தொண்டர்‌ அயர்வு எய்தி 
மை வண்ணத்து திரு மிடற்றார்‌ மன்றில்‌ நடம்‌ கும்பிடுவது 

எவ்‌ வண்ணம்‌ என நினைந்தே ஏசறவினெடுந்‌ துயில்வார்‌ 


இன்னல்‌ தரும்‌ இழி பிறவி இது தடை என்றே துயில்வார்‌ 
அந்‌ நிலைமை அம்பலத்துள்‌ ஆடுவார்‌ அறிந்து அருளி 


12 


4.4.17 


4.4.18 


4.4.19 


4.4.20 


4.4.21 


4.4.22 


4.4.23 


4.4.24 


4.4.25 


4.4.26 


1073 


1074 


1075 


1076 


1077 


1078 


1079 


1080 


1081 


1082 


மன்னு திருத்‌ தொண்டர்‌ அவர்‌ வருத்தம்‌ எல்லாம்‌ தீர்ப்பதற்கு 
முன்‌ அணைந்து கனவின்‌ கண்‌ முறுவலோடும்‌ அருள்‌ செய்வார்‌ 


இப்‌ பிறவி போய்‌ நீங்க எரியினிடை நீ மூழ்கி 

முப்புரி நூல்‌ மார்பர்‌ உடன்‌ முன்‌ அணைவாய்‌ என்ன மொழிந்து 
அப்‌ பரிசே தில்லை வாய்‌ அந்தணர்க்கும்‌ எரி அமைக்க 
மெய்ப்‌ பொருள்‌ ஆனார்‌ அருளி அம்பலத்தே மேவினார்‌ 


தம்‌ பெருமான்‌ பணி கேட்ட தவ மறையோர்‌ எல்லாரும்‌ 
அம்பலவர்‌ திருவாயின்‌ முன்பு அச்சமுடன்‌ ஈண்டி 
எம்பெருமான்‌ அருள்‌ செய்த பணி செய்வோம்‌ என்று ஏத்தித்‌ 
தம்‌ பரிவு பெருக வரும்‌ திருத்‌ தொண்டர்‌ பால்‌ சார்ந்தார்‌ 


ஐயரே அம்பலவர்‌ அருளால்‌ இப்‌ பொழுது அணைந்தோம்‌ 
வெய்ய அழல்‌ அமைத்து உமக்குத்‌ தர வேண்டி என விளம்ப 


நையும்‌ மனத்‌ திருத்‌ தொண்டர்‌ நான்‌ உய்ந்தேன்‌ எனத்‌ தொழுதார்‌ 


தெய்வ மறை முனிவர்களும்‌ தீ அமைத்த படி மொழிந்தார்‌ 


மறையவர்கள்‌ மொழிந்து அதன்‌ பின்‌ தென்‌ திசையின்‌ மதில்‌ புறத்துப்‌ 


பிறை உரிஞ்சும்‌ திருவாயில்‌ முன்பாக பிஞ்ஞகர்‌ தம்‌ 
நிறை அருளால்‌ மறையவர்கள்‌ நெருப்பு அமைத்த குழி எய்தி 
இறையவர்‌ தாள்‌ மனம்‌ கொண்டே எரி சூழ வலம்‌ கொண்டார்‌ 


கை தொழுது நடமாடுங்‌ கழலுன்னி அழல்‌ புக்கார்‌ 

எய்திய அப்‌ பொழுதின்‌ கண்‌ எரியின்‌ கண்‌ இம்மாயப்‌ 

பொய்‌ தகையும்‌ உருவொழித்துப்‌ புண்ணிய மா முனி வடிவாய்‌ 
மெய்‌ திகழ்‌ வெண்ணூல்‌ விளங்க வேணி முடி கொண்டு எழுந்தார்‌ 


செந்தீ மேல்‌ எழும்‌ பொழுது செம்மலர்‌ மேல்‌ வந்து எழுந்த 
அந்தணன்‌ போல்‌ தோன்றினார்‌ அந்தரத்து துந்துபி நாதம்‌ 
வந்து எழுந்தது இரு விசும்பில்‌ வானவர்கள்‌ மகிழ்ந்து ஆர்த்துப்‌ 
பைந்துணர்‌ மந்தாரத்தின்‌ பனி மலர்மாரிகள்‌ பொழிந்தார்‌ 


திருவுடைய தில்லைவாழ்‌ அந்தணர்கள்‌ கை தொழுதார்‌ 
பரவரிய தொண்டர்களும்‌ பணிந்து மனம்‌ களிப்‌ பயின்றார்‌ 
அருமறை சூழ்‌ திரு மன்றில்‌ ஆடுகின்ற கழல்‌ வணங்க 
வருகின்றார்‌ திரு நாளைப்‌ போவாராம்‌ மறை முனிவர்‌ 


தில்லை வாழ்‌ அந்தணரும்‌ உடன்‌ செல்லச்‌ சென்று எய்தி 

ஒல்லை மான்‌ மறிக்‌ கரத்தார்‌ கோபுரத்தைத்‌ தொழுது இறைஞ்சி 
ஒல்லை போய்‌ உட்புகுந்தார்‌ உலகு உய்ய நடம்‌ ஆடும்‌ 
எல்லையினைத்‌ தலைப்பட்டார்‌ யாவர்‌ களும்‌ கண்டிலரால்‌ 


அந்தணர்கள்‌ அதிசயத்தார்‌ அருமுனிவர்‌ துதி செய்தார்‌ 
வந்தணைந்த திருத்‌ தொண்டர்‌ தம்மை வினை மாசு அறுத்து 
சுந்தரத்‌ தாமரை புரையும்‌ துணை அடிகள்‌ தொழுது இருக்க 
அந்தம்‌ இலா ஆனந்தப்‌ பெரும்‌ கூத்தர்‌ அருள்‌ புரிந்தார்‌ 


மாசு உடம்பு விடத்‌ தீயின்‌ மஞ்சனம்‌ செய்து அருளி எழுந்து 
ஆசில்‌ மறை முனியாகி அம்பலவர்‌ தாள்‌ அடைந்தார்‌ 


13 


4.4.27 


4.4.28 


4.4.29 


4.4.30 


4.4.31 


4.4.32 


4.4.33 


4.4.34 


4.4.35 


4.4.36 


14 


தேசுடைய கழல்‌ வாழ்த்தித்‌ திருக்‌ குறிப்புத்‌ தொண்டவிளைப்‌ 
பாசம்‌ உற முயன்றவர்தம்‌ திருத்‌ தொண்டின்‌ பரிசு உரைப்பாம்‌ 4.4.37 


திருச்சிற்றம்பலம்‌ 


4.5 திருக்‌ குறிப்புத்‌ தொண்ட நாயனார்‌ புராணம்‌ (1083 - 1210) 
திருச்சிற்றம்பலம்‌ 


1083 ஏயுமாறு பல்‌ உயிர்களுக்கு எல்லையில்‌ கருணைத்‌ 
தாய்‌ ஆனாள்‌ தனி ஆயின தலைவரைத்‌ தழுவ 
ஆயு நான்மறை போற்ற நின்று அரும்‌ தவம்‌ புரியத்‌ 
தூய மாதவம்‌ செய்தது தொண்டை நல்‌ நாட 4.5.1 


1084. நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கத்து நயந்த 
தன்மை மேவிய தலைமை சால்‌ பெருங்குடி தழைப்ப 
வன்மை ஓங்கு எயில்‌ வளம்‌ பதி பயின்றது வரம்பின்‌ 
தொன்மை மேன்மையில்‌ நிகழ்‌ பெரும்‌ தொண்டை நல்‌ நாடு 4.5.2 


1085. நற்றிறம்புரி பழையனூர்ச்‌ சிறுத்தொண்டர்‌ நவை வந்து 
உற்ற போது தம்‌ உயிரையும்‌ வணிகனுக்கு ஒரு கால்‌ 
சொற்ற மெய்ம்மையும்‌ தூக்கி அச்‌ சொல்லையே காக்கப்‌ 
பெற்ற மேன்மையில்‌ நிகழ்ந்தது பெரும்‌ தொண்டை நாடு 4.5.3 


1086. ஆணையாம்‌ என நீறு கண்டு அடிச்சேரன்‌ என்னும்‌ 
சேண்‌ உலாவு சீர்ச்‌ சேரனார்‌ திருமலை நாட்டு 
வாண்‌ நிலாவு பூண்‌ வயவர்கள்‌ மைத்துனக்‌ கேண்மை 
பேண நீடிய முறையது பெரும்‌ தொண்டை நாடு 4.5.4 


1087. கறை விளங்கிய கண்டர்‌ பாற்‌ காதல்‌ செய்‌ முறைமை 
நிறை புரிந்திட நேர்‌ இழை அறம்‌ புரிந்த அதனால்‌ 
பிறை உரிஞ்சு எயில்‌ பதியில்‌ பெரும்‌ தொண்டை நாட்டு 
முறைமையாம்‌ என உலகினில்‌ மிகு மொழி உடைத்தால்‌ 4.5.5 


1088. தாவில்‌ செம்மணி அருவியாறு இழிவன சாரல்‌ 
பூவில்‌ வண்டு இனம்‌ புது நறவு அருந்துவ புறவம்‌ 
வாவி நீள்‌ கயல்‌ வரம்பு இற உகைப்பன மருதம்‌ 
நீவி நித்திலம்‌ பரத்தியர்‌ உணக்குவ நெய்தல்‌ 4,5.6 


1089. குறவர்‌ பல்‌ மணி அரித்து இதை விதைப்பன குறிஞ்சி 
கறவை ஆன்‌ நிரை மான்‌ உடன்‌ பயில்வன கானம்‌ 
பறவை தாமரை இருந்து இற வருந்துவ பழனம்‌ 
சுறவ முள்‌ மருப்பு அணங்கு அயர்வன கழிச்‌ சூழல்‌ a 


1090. கொண்டல்‌ வானத்தின்‌ மணி சொரிவன குல வரைப்பால்‌ 
தண்டு உணர்க்‌ கொன்றை பொன்‌ சொரி தள வயற்பால்‌ 
வண்டல்‌ முத்த நீர்‌ மண்டு கால்‌ சொரிவன வயற்பால்‌ 
கண்டல்‌ முன்‌ துறைக்‌ கரி சொரி வனகலங்‌ கடற்பால்‌ 4.5.8 


1091. 


1092. 


1093. 


1094. 


1095. 


1096 


1097. 


1098. 


1099. 


1100. 


தேன்‌ நிறைந்த செந்தினை இடி தரு மலைச்‌ சீறூர்‌ 
பால்‌ நிறைந்த புல்‌ பதத்தன முல்லை நீள்‌ பாடி 

தூ நெல்‌ அன்னம்‌ நெய்‌ கன்னலின்‌ கனிய தண்‌ துறையூர்‌ 
மீன்‌ நிறைந்த பேர்‌ உணவின வேலை வைப்பு இடங்கள்‌ 


குழல்‌ செய்‌ வண்டு இனம்‌ குறிஞ்சி யாழ்‌ முரல்வன குறிஞ்சி 
முழவு கார்‌ கொள முல்லைகள்‌ முகைப்பன முல்லை 
மழலை மென்‌ கிளி மருதமர்‌ சேக்கைய மருதம்‌ 

நிழல்‌ செய்‌ கைதை சூழ்‌ நெய்தலங்‌ கழியன நெய்தல்‌ 


மல்கும்‌ அப்பெரு நிலங்களில்‌ வரை புணர்‌ குறிஞ்சி 
எல்லை எங்கணும்‌ இறவுளர்‌ ஏனல்‌ முன்‌ விளைக்கும்‌ 
பல்‌ பெரும்‌ புனம்‌ பயில்வன படர்‌ சிறைத்‌ தோகை 
சொல்லும்‌ அப்புனங்‌ காப்பவும்‌ சுரி குழல்‌ தோகை 


அங்கண்‌ வான்மிசை அரம்பையர்‌ கரும்‌ குழல்‌ சுரும்பு 
பொங்கு பூண்முலைக்‌ கொடிச்சியர்‌ குழல்‌ மூழ்கிப்‌ போகாச்‌ 
செம்‌ கண்‌ மால்‌ விடையார்‌ திருக்காளத்தி என்னும்‌ 

மங்குல்‌ சூழ்‌ வரை நிலவிய வாழ்வினால்‌ மல்கும்‌ 


பேறு வேறுசூழ்‌ இமையவர்‌ அரம்பையர்‌ பிறந்து 
மாறில்‌ வேடரும்‌ மாதரும்‌ ஆகவே வணங்கும்‌ 
ஆறுசூழ்‌ சடை அண்ணலார்‌ திரு விடைச்‌ சுரமும்‌ 
கூறு மேன்மையின்‌ மிக்க தம்‌ நாட்டு வண்‌ குறிஞ்சி 


அம்பொன்‌ வார்‌ குழல்‌ கொடிச்சியர்‌ உடன்‌ அர மகளிர்‌ 


வம்புலா மலர்ச்‌ சுனை படிந்து ஆடூ நீள்‌ வரைப்பின்‌ 
உம்பர்‌ நாயகர்‌ திருக்‌ கழுக்‌ குன்றமும்‌ உடைத்தால்‌ 
கொம்பர்‌ வண்டு சூழ்‌ குறிஞ்சி செய்‌ தவங்குறை உளதோ? 


கோல முல்லையும்‌ குறிஞ்சியும்‌ அடுத்த சில்லிடங்கள்‌ 
நீல வாள்‌ படை நீல கோட்டங்களும்‌ நிரந்து 

கால வேனிலில்‌ கடூம்‌ பகல்‌ பொழுதினைப்‌ பற்றிப்‌ 
பாலையும்‌ சொலல்‌ ஆவன உள பரல்‌ முரம்பு 


சொல்லும்‌ எல்லையின்‌ புறத்தன துணர்ச்‌ சுரும்பு அலைக்கும்‌ 
பல்‌ பெரும்‌ புனல்‌ கானியாறிடை இடை பரந்து 

கொல்லை மெல்‌ இணர்க்‌ குருந்தின்‌ மேற்‌ படர்ந்த பூம்பந்தர்‌ 
முல்லை மென்‌ புதல்‌ முயல்‌ உகைத்து தடங்கு நீள்‌ முல்லை 


பிளவு கொண்ட தண்‌ மதி நுதல்‌ பேதையர்‌ எயிற்றைக்‌ 
களவு கொண்டது அளவு எனக்‌ களவலர்‌ தூற்றும்‌ 
அளவு கண்டவர்‌ குழல்‌ நிறம்‌ கனியும்‌ அக்‌ களவைத்‌ 
தளவு கண்டு எதிர்‌ சிரிப்பன தமக்கும்‌ உண்டு என்று 


மங்கையர்க்கு வாள்‌ விழியிணை தோற்ற மான்‌ குலங்கள்‌ 
எங்கும்‌ மற்றவர்‌ இடைக்கு இடை மலர்க்‌ கொடி எங்கும்‌ 
அங்கண்‌ முல்லையின்‌ தெய்வம்‌ என்று அருந்‌ தமிழ்‌ உரைக்கும்‌ 
செங்கண்‌ மால்‌ தொழும்‌ சிவன்‌ மகிழ்‌ திரு முல்லை வாயில்‌ 


15 


4.5.10 


4.5.11 


4.5.12 


4.5.13 


4.5.14 


4.5.15 


4.5.16 


4.5.17 


4.5.18 


1101. 


1102. 


1103. 


1104. 


1105. 


1106. 


1107. 


1108. 


1109. 


1110. 


நீறு சேர்‌ திரு மேனியர்‌ நிலாத்‌ திகழ்‌ முடிமேல்‌ 

மாறில்‌ கங்கை தான்‌ அவர்க்கு மஞ்சனந்தர அணைந்தே 
ஊறு நீர்‌ தரும்‌ ஒளி மலர்க்‌ கலிகை மா நகரை 

வேறு தன்‌ பெரு வைப்பு என விளங்கு மாமுல்லை 


வாச மென்‌ மலர்‌ மல்கிய முல்லை சூழ்‌ மருதம்‌ 
வீசு தெண்டிரை நதி பல மிக்கு உயர்ந்து ஓடி 
பாசடைத்‌ தடந்‌ தாமரைப்‌ பழனங்கள்‌ மருங்கும்‌ 
பூசல்‌ வன்‌ கரைக்‌ குளங்களும்‌ ஏரியும்‌ புகுவ 


துங்க மாதவன்‌ சுரபியின்‌ திருமுலை சொரி பால்‌ 
பொங்கும்‌ தீர்த்தமாய்‌ நந்தி மால்‌ வரை மிசைப்‌ போந்தே 
அங்கண்‌ நித்திலம்‌ சந்தனம்‌ அகிலொடு மணிகள்‌ 
பங்கயத்‌ தடம்‌ நிறைப்ப வந்து இழிவது பாலி 


பிள்ளை தைவரப்‌ பெருகுபால்‌ சொரிமுலைத்‌ தாய்‌ போல்‌ 
மள்ளர்‌ வேனிலின்‌ மணல்‌ திடர்‌ பிசைந்து கை வருட 
வெள்ள நீர்‌ இரு மருங்கு கால்‌ வழி மிதந்து ஏறிப்‌ 

பள்ள நீள்‌ வயல்‌ பருமடை உடைப்பது பாலி 


அனையவாகிய நதி பரந்து அகன்‌ பணை மருங்கில்‌ 

கனை நெடும்‌ புனல்‌ நிறைந்து திண்‌ கரைப்‌ பெருங்குளங்கள்‌ 
புனை இருங்கடி மதகுவாய்‌ திறந்திடப்‌ புறம்‌ போய்‌ 
வினைஞர்‌ ஆர்ப்பொலி எடுப்ப நீர்‌ வழங்குவ வியன்கால்‌ 


மாறில்‌ வண்‌ பகட்டேர்‌ பல நெருங்கிட வயல்கள்‌ 
சேறு செய்பவர்‌ செந்நெலின்‌ வெண்‌ முளை சிதறி 
நாறு வார்ப்பவர்‌ பறிப்பவர்‌ நடுபவர்‌ ஆன 

வேறு பல்‌ வினை உடைப்‌ பெரும்‌ கம்பலை மிகுமால்‌ 


வரும்‌ புனல்‌ பெரும்‌ கால்களை மறித்திட வாளை 
பெருங்குலைப்பட விலங்குவ பிறங்கு நீர்ப்‌ பழனம்‌ 
நெருங்கு சேற்குலம்‌ உயர்த்துவ நீள்‌ கரைப்‌ படூத்துச்‌ 
சுருங்கை நீர்‌ வழக்கு அறுப்பன பரு வரால்‌ தொகுதி 


தளைத்த தடம்‌ பணை எழுந்த செந்தாமரைத்‌ தவிசின்‌ 
இளைத்த சூல்‌ வளை கண்‌ படுப்பன இடை எங்கும்‌ 
விளைத்த பாசொளி விளங்கு நீள்‌ விசும்படை ஊர்‌ கோள்‌ 
வளைந்த மா மதி போன்று உள மருத நீர்‌ வைப்பு 


ஓங்கு செந்நெலின்‌ புடையன உயர்‌ கழைக்‌ கரும்பு 
பூங்கரும்பு அயல்‌ மிடைவன பூகம்‌ அப்பூகப்‌ 

பாங்கு நீள்‌ குலைத்‌ தெங்கு பைங்கதலி வண்‌ பலவு 
தூங்கு தீங்கனிச்‌ சூத நீள்‌ வேலிய சோலை 


நீடு தண்‌ பணை உடுத்த நீள்‌ மருங்கின நெல்லின்‌ 
கூடு துன்றிய இருக்கைய விருந்து எதிர்‌ கொள்ளும்‌ 
பீடு தங்கிய பெருங்‌ குடி மனை அறம்‌ பிறங்கும்‌ 
மாடம்‌ ஓங்கிய மறுகின மல்லல்‌ மூதூர்கள்‌ 


16 


4.5.19 


4.5.20 


4.5.21 


4.5.22 


4.5.23 


4.5.24 


4.5.25 


4.5.26 


4.5.27 


4.5.28 


1111 


1112 


1113. 


1114. 


1115 


1116 


1117 


1118 


1119 


1120 


தொல்லை நான்மறை முதல்‌ பெரும்‌ கலையொலி துவன்றி 
இல்லறம்‌ புரிந்து ஆகுதி வேள்வியில்‌ எழுந்த 

மல்கு தண்‌ புகை மழை தரும்‌ முகில்‌ குலம்‌ பரப்பும்‌ 
செல்வம்‌ ஓங்கிய திருமறையவர்‌ செழும்‌ பதிகள்‌ 


தீது நீங்கிடத்‌ தீக்‌ கலியாம்‌ அவுணற்கு 

நதார்‌ தாம்‌ அருள்‌ புரிந்தது நல்வினைப்‌ பயன்‌ செய்‌ 
மாதர்‌ தோன்றிய மரபுடை மறையவர்‌ வல்லம்‌ 

பூதி சாதனம்‌ போற்றிய பொற்பினால்‌ விளங்கும்‌ 


அருவி தந்த செம்‌ மணிகளும்‌ புறவில்‌ ஆய்‌ மலரும்‌ 
பருவி ஓடைகள்‌ நிறைந்திழி பாலியின்‌ கரையின்‌ 
மருவு கங்கை வாழ்‌ சடையவர்‌ மகிழ்ந்த மாற்‌ பேறாம்‌ 
பொருவில்‌ கோயிலும்‌ சூழ்ந்தப்‌ பூம்பணை மருதம்‌ 


விரும்பு மேன்மையென்‌ பகர்வது விரி திரை நதிகள்‌ 
அருங்கரைப்‌ பயில்‌ சிவாலயம்‌ அனேகமும்‌ அணைந்து 
பருங்கை யானையை உரித்தவர்‌ இருந்த அப்‌ பாசூர்‌ 
மருங்கு சூழ்‌ தவம்‌ புரிந்தது அன்றோ மற்ற மருதம்‌ 


. பூ மரும்‌ புனல்‌ வயல்‌ களம்‌ பாடிய பொருநர்‌ 


தாமருங்‌ கிளையுடன்‌ தட மென்‌ மலர்‌ மிலைந்து 
மா மருங்கு தண்ணீழலின்‌ மருத யாழ்‌ முரலும்‌ 
காமர்‌ தண்‌ பணைப்‌ புறத்தது கருங்கழி நெய்தல்‌ 


. தூய வெண்‌ துறைப்‌ பரதவர்‌ தொடுப்பன வலைகள்‌ 


சேய நீள்‌ விழிப்‌ பரத்தியர்‌ தொடுப்பன செருந்தி 
ஆய பேர்‌ அளத்‌ தளவர்கள்‌ அளப்பன உப்பு 
சாயன்‌ மெல்லிடை அளத்தியர்‌ அளப்பன தரளம்‌ 


.கொடு வினைத்‌ தொழில்‌ நுளையர்கள்‌ கொடுப்பன கொழுமீன்‌ 
படூ மணற்‌ கரை நுளைச்சியர்‌ கொடுப்பன பவளம்‌ 

தொடு கடல்‌ சங்கு துறையவர்‌ குளிப்பன அவர்‌ தம்‌ 

வடு வகிர்க்‌ கண்மங்கையர்‌ குளிப்பன மணற்கேணி 


கழிப்‌ புனல்‌ கடல்‌ ஓதமுன்‌ சூழ்ந்து கொண்டு அணிய 


வழிக்‌ கரைப்‌ பொதி பொன்னவிழ்ப்பன மலர்ப்‌ புன்னை 
விழிக்கு நெய்தலின்‌ விரை மலர்க்‌ கட்சுரும்பு உண்ணக்‌ 
கழிக்கரைப்‌ பொதி சோறு அவிழ்ப்பன மடற்கைதை 


. காயல்‌ வண்‌ கரைப்‌ புரை நெறி அடைப்பன கனி முட்‌ 


சேய தண்ணறுஞ்‌ செழுமுகை செறியும்‌ முண்டகங்கள்‌ 
ஆய நுண்‌ மணல்‌ வெண்மையை மறைப்பன அன்னம்‌ 
தாய முன்றுறைச்‌ சூழல்‌ சூழ்‌ ஞாழலின்‌ தாது 


. வாம்‌ பெருந்‌ திரைவளாக முன்‌ குடி பயில்‌ வரைப்பில்‌ 


தாம்‌ பரப்பிய கயல்களின்‌ விழிக்‌ கயல்‌ தவிரக்‌ 
காம்பி நேர்‌ வருந்‌ தோளியர்‌ கழிக்‌ கயல்‌ விலை செய்‌ 
தேம்‌ பொதிந்த சின்‌ மழலை மென்‌ மொழிய செவ்வழி யாழ்‌ 


ர்‌ 


4.5.29 


4.5.30 


4.5.31 


4.5.32 


4.5.33 


4.5.34 


4.5.35 


4.5.36 


4.5.37 


4.5.38 


1121 


1122 


1123 


1124 


1125 


1126 


1127 


1128 


1129 


1130 


மருட்கொடுந்‌ தொழில்‌ மன்னவன்‌ இறக்கிய வரியை 


நெருக்கி முன்‌ திருவொற்றியூர்‌ நீங்க என்று எழுதும்‌ 
ஒருத்தர்‌ தம்‌ பெரும்‌ கோயிலின்‌ ஒரு புறம்‌ சூழ்ந்த 
திருப்‌ பரப்பையும்‌ உடைய அத்‌ திரைக்‌ கடல்‌ வரைப்பு 


.மெய்‌ தரும்‌ புகழ்த்‌ திரு மயிலா புரி விரை சூழ்‌ 

மொய்‌ தயங்கு தண்‌ பொழில்‌ திருவான்மியூர்‌ முதலாப்‌ 
பை தரும்‌ பணி அணிந்தவர்‌ பதி எனைப்‌ பலவால்‌ 
நெய்தல்‌ எய்த முன்‌ செய்த அம்‌ நிறை தவம்‌ சிறிதோ 


. கோடு கொண்டு எழும்‌ திரைக்‌ கடல்‌ பவள மென்‌ கொழுந்து 


மாடு மொய்‌ வரைச்‌ சந்தனச்‌ சினை மிசை வளரும்‌ 
நீடு நெய்தலும்‌ குறிஞ்சியும்‌ புணர்நிலம்‌ பலவால்‌ 
ஆடு நீள்‌ கொடி மாட மா மல்லையே அனைய 


. மலை விழிப்பன என வயல்‌ சேல்‌ வரைப்‌ பாறைத்‌ 
தலையுகைப்பவும்‌ தளைச்‌ செறு விடை நெடுங்‌ கருமான்‌ 
குதிப்பன கரும்‌ பகட்டேர்‌ நிகர்ப்பவுமாய்‌ 

அலை புனல்‌ பணை குறிஞ்சியோடு அனைவன அனேகம்‌ 


புணர்ந்த ஆனிரை புற விடைக்‌ குறு முயல்‌ பொருப்பின்‌ 


அணைந்த வான்‌ மதி முயலினை இனம்‌ என அணைந்து 
மணங்கொள்‌ கொல்லையில்‌ வரகு போர்‌ மஞ்சனம்‌ வரைக்கார்‌ 
இணைந்து முல்லையும்‌ குறிஞ்சியும்‌ கலப்பன எங்கும்‌ 


.கவரும்‌ மீன்‌ குவை கழியவர்‌ கானவர்க்கு அளித்து 


சிவலும்‌ சேவலும்‌ மாறியும்‌ சிறு கழிச்சியர்கள்‌ 
அவரை ஏனலுக்கு எயிற்றியர்‌ பவள முத்து அளந்தும்‌ 
உவரி நெய்தலும்‌ கானமும்‌ கலந்துள ஒழுக்கம்‌ 


அயல்‌ நறும்‌ புறவினில்‌ இடைச்சியர்‌ அணி நடையும்‌ 
வியன்‌ நெடும்‌ பணை உழத்தியர்‌ சாயலும்‌ விரும்பி 
இயலும்‌ அன்னமும்‌ தோகையும்‌ எதிர்‌ எதிர்‌ பயில 
வயலும்‌ முல்லையும்‌ இயைவன பலவுள மருங்கு 


மீளும்‌ ஓதமுன்‌ கொழித்த வெண்‌ தரளமும்‌ கமுகின்‌ 
பாளை உக்கவும்‌ விரவலில்‌ பரத்தியர்‌ பணை மென்‌ 
தோளும்‌ உழத்தியர்‌ மகளிர்‌ மாறாடி முன்‌ தொகுக்கும்‌ 
நீளும்‌ நெய்தலும்‌ மருதமும்‌ கலந்துள நிலங்கள்‌ 


ஆய நானிலத்து அமைதியில்‌ தத்தமக்கு அடுத்த 


மேய செய்‌ தொழில்‌ வேறு பல்‌ குலங்களின்‌ விளங்கித்‌ 
தீய என்பன கனவிலும்‌ நினைவு இலாச்‌ சிந்தைத்‌ 


தூய மாந்தர்‌ வாழ்‌ தொண்டை நாட்டு இயல்பு சொல்‌ வரைத்ததோ? 


. இவ்‌ வளம்‌ தரு பெரும்‌ திருநாட்டிடை என்றும்‌ 


மெய்‌ வளந்‌ தரு சிறப்பினால்‌ உலகெலாம்‌ வியப்ப 
எவ்வுகங்களும்‌ உள்ளது என்று யாவரும்‌ ஏத்தும்‌ 
கை விளங்கிய நிலையது காஞ்சி மா நகரம்‌ 


18 


4.5.39 


4.5.40 


4.5.41 


4.5.42 


4.5.43 


4.5.44 


4.5.40 


4.5.46 


4.5.47 


4.5.48 


1121 


1132 


1122 


1134 


1.135 


1136 


1137 


.ஆன தொல்‌ நகர்‌ அம்பிகை தம்‌ பெருமானை 


மான அர்ச்சனை யால்‌ ஒரு காலத்து வழிபட்டு 
ஊனமில்‌ அறம்‌ அனேகமும்‌ உலகுய்ய வைத்த 
மேன்மை பூண்ட அப்‌ பெருமையை அறிந்தவா விளம்பில்‌ 


.வெள்ளி மால்வரைக்‌ கயிலையில்‌ வீற்று இருந்து அருளித்‌ 
துள்ளு வார்‌ புனல்‌ வேணியர்‌ அருள்‌ செயத்‌ தொழுது 
தெள்ளு வாய்மையின்‌ ஆகமத்‌ திறன்‌ எலாம்‌ தெரிய 
உள்ளவாறு கேட்டு அருளினான்‌ உலகை ஆளுடையாள்‌ 


. எண்ணில்‌ ஆகமம்‌ இயம்பிய இறைவர்‌ தாம்‌ விரும்பும்‌ 
உண்மை ஆவது பூசனை என உரைத்து அருள 
அண்ணலார்‌ தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள்‌ 
பெண்ணின்‌ நல்லவள்‌ ஆயின பெருந்‌ தவக்‌ கொழுந்து 


. நங்கை உள்‌ நிறை காதலை 
நோக்கி நாயகன்‌ திரு உள்ளத்து மகிழ்ந்தே 
அங்கண்‌ எய்திய முறுவலும்‌ தோன்ற அடுத்தது 
என்‌ கொல்‌ நின்‌ பால்‌ என வினவ 
இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின்‌ 
இயல்பினால்‌ உனை அர்ச்சனை புரியப்‌ 
பொங்குகின்றது என்‌ ஆசை என்று இறைஞ்சி 
போகமார்த்த பூண்‌ முலையினாள்‌ போற்ற 


. தேவ தேவனும்‌ அது திருவுள்ளஞ்‌ 

செய்து தென்‌ திசை மிக்க செய்‌ தவத்தால்‌ 
யாவரும்‌ தனை அடைவது மண்‌ மேல்‌ 

என்றும்‌ உள்ளது காஞ்சி மற்று அதனுள்‌ 
மா அமர்ந்த நம்‌ இருக்கையில்‌ அணைந்து 

மன்னு பூசனை மகிழ்ந்து செய்வாய்‌ என்று 
ஏவ எம்‌ பெருமாட்டியும்‌ பிரியா இசைவு 

கொண்டு எழுந்து அருளுதற்கு இசைந்தாள்‌ 


ஏதமில்‌ பலயோனி எண்‌ பத்து 
நான்கு நூறு ஆயிரத்து அதனுள்‌ 
பேதமும்‌ புரந்து அருளும்‌ அக்‌ கருணைப்‌ 
பிரான்‌ மொழிந்த ஆகம வழி பேணிப்‌ 
போது நீர்மையில்‌ தொழுதனள்‌ போதப்‌ 
பொருப்பில்‌ வேந்தனும்‌ விருப்பில்‌ வந்து எய்தி 
மா தவம்‌ புரிந்து அருளுதற்கு அமைந்த 
வளத்தொடும்‌ பரிசனங்களை விடுத்தான்‌ 


. துன்னு பல்லுயிர்‌ வானவர்‌ முதலாச்‌ 


சூழ்ந்து உடன்‌ செலக்‌ காஞ்சியில்‌ அணையத்‌ 
தன்னை நேர்‌ வரும்‌ பதும மா நாகம்‌ தம்பிராட்டி 

தாள்‌ தலைமிசை வைத்தே 
அன்னையாய்‌ உலகு அனைத்தையும்‌ 

ஈன்றாய்‌ அடியனேன்‌ உறை பிலம்‌ அதன்‌ இடையே 
மன்னு கோயில்‌ கொண்டூ அருளுவாய்‌ 

என்ன மலை மடந்தை மற்று அதற்கு அருள்‌ புரிந்து 


19 


4.5.49 


4.5.50 


4.5.51 


4.5.52 


4.5.53 


4.5.54 


4.5.55 


1138 


1139 


1140 


1141 


1142 


1143 


அங்கு மண்‌ உலகத்து உயிர்‌ தழைப்ப 

அளவில்‌ இன்பத்தின்‌ அருட்‌ கரு விருத்தித்‌ 
திங்கள்‌ தங்கிய புரி சடையார்க்குத்‌ 

திருந்து பூசனை விரும்பினள்‌ செய்ய 
எங்கும்‌ நாடவும்‌ திரு விளையாட்டால்‌ 

ஏக மா முதல்‌ எதிர்ப்படாது ஒழியப்‌ 
பொங்கு மா தவம்‌ செய்து காண்பதற்கே 

புரிவு செய்தனள்‌ பொன்‌ மலை வல்லி 


. நெஞ்சம்‌ ஈசனைக்‌ காண்பதே விரும்பி 


நிரந்தரம்‌ திரு வாக்கினில்‌ நிகழ்வது 
அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய 

அம்மை செம்மலர்க்‌ கை குவித்து அருளித்‌ 
தஞ்சம்‌ ஆகிய அரும்‌ தவம்‌ புரியத்‌ 

தரிப்பரே அவள்‌ தனிப்‌ பெருங்‌ கணவர்‌ 
வஞ்சம்‌ நீக்கிய மாவின்‌ மூலத்தில்‌ 

வந்து தோன்றினார்‌ மலை மகள்‌ காண 


. கண்ட போதில்‌ அப்பெரும்‌ தவப்‌ 


பயனாம்‌ கம்பம்‌ மேவிய தம்‌ பெருமானை 
வண்டு உலாங்‌ குழல்‌ கற்றை முன்‌ தாழ 

வணங்கி வந்து எழும்‌ ஆசை முன்‌ பொங்கக்‌ 
கொண்ட காதலின்‌ விருப்பளவு இன்றிக்‌ 

குறித்த பூசனை கொள்கை மேற்‌ கொண்டு 
தொண்டையங்கனி வாய்‌ உமை நங்கை 

தூய அர்ச்சனை தொடங்குதல்‌ புரிவாள்‌ 


. உம்பர்‌ நாயகர்‌ பூசனைக்கு அவர்‌ தாம்‌ 
உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று 


எம்‌ பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு 
இயல்பில்‌ வாழ்‌ திருச்‌ சேடியரான 
கொம்பனார்கள்‌ பூம்‌ பிடகை கொண்டு 


அணையக்‌ குலவு மென்‌ தளிர்‌ அடி இணை ஒதுங்கி 


அம்பிகாவன மாந்திருவனத்தில்‌ ஆன 
தூ நறும்‌ புது மலர்‌ கொய்தாள்‌ 


. கொய்த பன்மலர்‌ கம்பை மா நதியில்‌ 


குலவு மஞ்சனம்‌ நிலவு மெய்ப்‌ பூச 
நெய்‌ தரும்‌ கொழும்‌ தூப தீபங்கள்‌ 

நிறைந்த சிந்தையில்‌ நீடிய அன்பின்‌ 
மெய்‌ தரும்படி வேண்டின எல்லாம்‌ 

வேண்டும்‌ போதினில்‌ உதவ மெய்ப்‌ பூச 
எய்த ஆகம விதி எலாம்‌ செய்தாள்‌ 

உயிர்கள்‌ யாவையும்‌ ஈன்ற எம்‌ பிராட்டி 


. கரந்தரும்‌ பயன்‌ இது என உணர்ந்து 


கம்பம்‌ மேவிய உம்பர்‌ நாயகர்பால்‌ 
நிரந்த காதல்‌ செய்‌ உள்ளத்தளாகி நீடு 
நன்மைகள்‌ யாவையும்‌ பெருக 


20 


4.5.56 


4.5.57 


4.5.58 


4.5.59 


4.5.60 


1144 


1145 


1146 


1147 


1148 


வரம்‌ தரும்‌ பொருளாம்‌ மலை வல்லி 

மாறிலா வகை மலர்ந்த பேர்‌ அன்பால்‌ 
சிரம்‌ பணிந்து எழு பூசை நாள்‌ தோறும்‌ 

திரு உளம்‌ கொளப்‌ பெருகியது அன்றே 


. நாதரும்‌ பெரு விருப்பொடு நயந்து 


நங்கை அர்ச்சனை செய்யும்‌ அப்பொழுதில்‌ 
காதல்‌ மிக்கவோர்‌ திரு விளையாட்டில்‌ 

கனங்குழைக்கு அருள்‌ புரிந்திட வேண்டி 
ஓத மார்‌ கடல்‌ ஏழும்‌ ஒன்று ஆகி ஓங்கி 

வானமும்‌ உட்படப்‌ பரந்து 
மீது செல்வது போல்‌ வரக்‌ கம்பை 

வெள்ளம்‌ ஆம்‌ திரு உள்ளமும்‌ செய்தார்‌ 


. அண்ணலார்‌ அருள்‌ வெள்ளத்தை 


நோக்கி அம்‌ கயல்‌ கண்ணி தம்‌ பெருமான்‌ மேல்‌ 
விண்‌ எலாம்‌ கொள வரும்‌ பெரு வெள்ளம்‌ 

மீது வந்துறும்‌ என வெருக்‌ கொண்டே 
உண்ணிலாவிய பதைப்புறு காதலுடன்‌ 

திருக்‌ கையால்‌ தடுத்தும்‌ நில்லாமை 
தண்ணிலா மலர்‌ வேணியினாரைத்‌ 

தழுவி கொண்டனள்‌ தன்னையே ஒப்பாள்‌ 


. மலைக்‌ குலக்‌ கொடி பரிவுறு பயத்தால்‌ 


மாவின்‌ மேவிய தேவ நாயகரை 
முலைக்குவட்டொடூ வளைக்‌ கையால்‌ 

நெருக்கி முறுகு காதலால்‌ இறுகிடத்‌ தழுவச்‌ 
சிலைத்‌ தனித்‌ திருநுதல்‌ திரு முலைக்கும்‌ 

செந்‌ தளிர்க்‌ கரங்களுக்கும்‌ மெத்தெனவே 
கொலைக்‌ களிற்றுரி புனைந்த தம்‌ மேனி 

குழைந்து காட்டினார்‌ விழைந்த கொள்கையினார்‌ 


. கம்பர்‌ காதலி தழுவ மெய்‌ குழைய 


கண்டு நிற்பவும்‌ சரிப்பவும்‌ ஆன 
உம்பரே முதல்‌ யோனிகள்‌ எல்லாம்‌ 

உயிரும்‌ யாக்கையும்‌ உருகி ஒன்றாகி 
எம்‌ பிராட்டிக்கு மெல்லியர்‌ ஆனார்‌ 

என்றும்‌ ஏகம்பர்‌ என்று எடுத்து ஏத்த 
வம்புலா மலர்‌ நிறைய விண்‌ பொழியக்‌ 

கம்பையாறு முன்‌ வணங்கியது அன்றே 


. பூதியாகிய புனித நீர்‌ ஆடிப்‌ பொங்கு 


கங்கை தோய்‌ முடிச்‌ சடை புனைந்து 
காதில்‌ வெண்‌ குழை கண்டிகை தாழக்‌ 
கலந்த யோகத்தின்‌ மருவிய கருத்தால்‌ 
ஆதி தேவனாராயுமாதவஜஞ்‌ செய்‌ அவ்‌ 
வரங்கொலோ அகிலம்‌ ஈன்று அளித்த 
மாது மெய்ப்‌ பயன்‌ கொடுப்பவே கொண்டு 
வளைத்‌ தழும்புடன்‌ முலைச்‌ சுவடு அணிந்தார்‌ 


21 


4.5.61 


4.5.62 


4.5.63 


4.5.64 


4.5.65 


4.5.66 


1149 


1150 


dike | 


1152 


1153 


1154 


. கோதிலா அமுது அனையவள்‌ முலைக்‌ 


குழைந்த தம்‌ மணவாள நல்‌ கோலம்‌ 
மாது வாழவே காட்டி முன்‌ நின்று வரங்கள்‌ 
வேண்டுவ கொள்க என்று அருள 
வேத காரணராய ஏகம்பர்‌ விரை மலர்ச்‌ 
செய்ய தாமரை கழல்‌ கீழ்‌ 
ஏதம்‌ நீங்கிய பூசனை முடிந்த தின்மை 
தான்‌ அறிவிப்பதற்கு இறைஞ்சி 


. அண்டர்‌ நாயகர்‌ எதிர்‌ நின்று கூறும்‌ 


அளவினால்‌ அஞ்சி அஞ்சலி கூப்பிக்‌ 
கொண்ட இற்றை என்‌ பூசனை இன்னும்‌ 

குறை நிரம்பிடக்‌ கொள்க என்று அருள 
வண்டு வார்‌ குழல்‌ மலை மகள்‌ கமல வதனம்‌ 

நோக்கி அம்மலர்க்‌ கண்‌ நெற்றியின்‌ மேல்‌ 
முண்ட நீற்றர்‌ நின்‌ பூசனை என்றும்‌ 

முடிவதில்லை நம்‌ பால்‌ என மொழிய 


மாறிலாத இப்‌ பூசனை என்றும்‌ மன்ன 
எம்பிரான்‌ மகிழ்ந்து கொண்டு அருளி 
ஈறிலாத இப்பதியினுள்‌ எல்லா அறமும்‌ 
யான்‌ செய அருள்‌ செய வேண்டும்‌ 
வேறு செய்‌ வினை திருவடிப்‌ பிழைத்தல்‌ 
ஒழிய இங்கு உளார்‌ வேண்டின செயினும்‌ 
பேறு மாதவப்‌ பயன்‌ கொடுத்து அருளப்‌ 
பெறவும்‌ வேண்டும்‌ என்றனள்‌ பிறப்பு ஒழிப்பாள்‌ 


. விடையின்‌ மேலவர்‌ மலைமகள்‌ வேண்ட 


விரும்பு பூசனை மேவி வீற்று இருந்தே 
இடையறா அறம்‌ வளர்க்கும்‌ வித்தாக 

இக பர திரு நாழி நெல்‌ அளித்துக்‌ 
கடையர்‌ ஆகியும்‌ உயர்ந்தவர்‌ ஆகியும்‌ 

காஞ்சி வாழ்பவர்‌ தாம்‌ செய்‌ தீவினையும்‌ 
தடைபடாது மெய்ந்‌ நெறி அடைவதற்காம்‌ 

தவங்களாகவும்‌ உவந்து அருள்‌ செய்தார்‌ 


எண்ண அரும்‌ பெரும்‌ வரங்கள்‌ முன்‌ 


பெற்ற அங்கு எம்‌ பிராட்டி தம்பிரான்‌ மகிழ்ந்து அருள 


மண்ணின்‌ மேல்‌ வழிபாடூ செய்து அருளி 

மனை அறம்‌ பெருக்கும்‌ கருணையினால்‌ 
நண்ணும்‌ மன்னுயிர்‌ யாவையும்‌ பல்க 

நாடூ காதலின்‌ நீடிய வாழ்க்கைப்‌ 
புண்ணிய திருக்‌ காம கோட்டத்துப்‌ 

பொலிய முப்பதோடு இரண்டு அறம்‌ புரக்கும்‌ 


அலகில்‌ நீள்‌ தவத்து அறப்‌ பெரும்‌ 

செல்வி அண்டமாம்‌ திரு மனைக்கு இடும்‌ தீபம்‌ 
உலகில்‌ வந்து உறு பயன்‌ அறிவிக்க 

ஓங்கும்‌ நாள்‌ மலர்‌ மூன்றுடன்‌ ஒன்று 
நிலவ ஆண்டினுக்கு ஒரு முறை செய்யும்‌ 


22 


4.5.67 


4.5.68 


4.5.69 


4.5.70 


4.5.71 


1155 


1156 


1157 


1158 


1152 


நீடு தொன்மையால்‌ நிறந்த பேர்‌ உலகம்‌ 
மலர்‌ பெரும்‌ திருக்‌ காம கோட்டத்து 
வைத்த நல்லறம்‌ மன்னவே மன்னும்‌ 


. தீங்கு தீர்க்கும்‌ நல்‌ தீர்த்தங்கள்‌ போற்றும்‌ 


சிறப்பினால்‌ திருக்‌ காமக்‌ கோட்டத்தின்‌ 
பாங்கு மூன்றுலகத்தில்‌ உள்ளோரும்‌ 

பரவு தீர்த்தமாம்‌ பைம்‌ புனற்கேணி 
வாங்கு தெண்‌ திரை வேல்கை மேகலை 

சூழ்‌ வையகம்‌ தனக்கு எய்திய படியாய்‌ 
ஓங்கு தன்‌ வடிவாய்‌ நிகழ்ந்து என்றும்‌ 

உள்ளது ஒன்று உலகாணி என்று உளதால்‌ 


- அந்தம்‌ இன்றி நல்‌ அறம்‌ புரிந்து 
அளிக்கும்‌ அன்னை தன்‌ திருக்‌ காமக்‌ கோட்டத்தில்‌ 


வந்து சந்திர சூரியர்‌ மீது வழிக்‌ கொள்ளாத 
தன்‌ மருங்கு போலினால்‌ 
சந்த மாதிர மயங்கி எம்‌ மருங்கும்‌ 
சாயை மாறிய தன்‌ திசை மயக்கும்‌ 
இந்த மாநிலத்தவர்‌ எலாம்‌ காண என்றும்‌ 
உள்ளது ஒன்று இன்றும்‌ அங்கு உளதால்‌ 


. கன்னி நன்னெடுங்‌ காப்புடை வரைப்பில்‌ 


காஞ்சியாம்‌ திரு நதிக்‌ கரை மருங்கு 
சென்னியிற்‌ பிறை அணிந்தவர்‌ விரும்பும்‌ 

திருப்‌ பெரும்‌ பெயர்‌ இருக்கையில்‌ திகழ்ந்து 
மன்னு வெங்‌ கதிர்‌ மீது எழும்‌ போதும்‌ 

மறித்து மேற்‌ கடல்‌ தலை விழும்‌ போதும்‌ 
தன்னிழல்‌ பிரியாத வண்‌ காஞ்சித்‌ தானம்‌ 

மேவிய மேன்மையும்‌ உடைத்தால்‌ 


. மறைகளால்‌ துதித்து அரும்‌ தவம்‌ புரிந்து 


மாறுறிலா நியமம்‌ தலை நின்று 
முறைமையால்‌ வரும்‌ பூசனை செய்ய 

முனிவர்‌ வானவர்‌ முதல்‌ உயிர்‌ எல்லாம்‌ 
நிறையும்‌ அன்பினால்‌ அர்ச்சனை செய்ய நீடு 

ஆகமங்கள்‌ அவர்‌ அவர்க்கு அருளி 
இறைவர்‌ தாம்‌ மகிழ்ந்து அருளிய பதிகள்‌ 

எண்ணிறந்த அத்‌ திரு நகர்‌ எல்லை 


. மன்னு கின்ற அத்‌ திருநகர்‌ வரைப்‌ பின்‌ 


மண்ணில்‌ மிக்கதோர்‌ நன்மை யினாலே 
துன்னும்‌ யானையைத்‌ தூற்றில்‌ வாழ்‌ முயல்‌ 


முன்‌ துரக்க எய்திய தொலைவு இல்‌ ஊக்கத்தால்‌ 


தன்னிலத்து நின்று அகற்றுதல்‌ செய்யும்‌ 
தானம்‌ அன்றியும்‌ தனு எழும்‌ தரணி 
எந்‌ நிலைத்தினும்‌ காண்பரும்‌ இறவாத்‌ 


தானம்‌ என்று இவை இயல்பினில்‌ உடைத்தால்‌ 


23 


4.5.72 


4.5.73 


4.5.74 


4.5.75 


4.5.76 


4.5.77 


1160 


1161 


1162 


1163 


1164 


1165 


. ஈண்டு தீவினை யாவையும்‌ நீக்கி 


இன்பமே தரும்‌ புண்ணிய தீர்த்தம்‌ 
வேண்டினார்‌ தமக்கு இட்ட சித்தியதாய்‌ 
விளங்கு தீர்த்தம்‌ நன்‌ மங்கல தீர்த்தம்‌ 
நீண்ட காப்புடைத்‌ தீர்த்தம்‌ மூன்று உலகில்‌ 
நிகழ்ந்த சாருவ தீர்த்தமு முதலா 
ஆண்டு நீடிய தீர்த்தம்‌ எண்ணிலவும்‌ அமரர்‌ 
நாட்டவர்‌ ஆடூதல்‌ ஒழியார்‌ 


. தாளது ஒன்றினில்‌ மூன்று பூ மலரும்‌ 
தமனியச்‌ செழும்‌ தாமரைத்‌ தடமும்‌ 
நீள வார்‌ புனல்‌ குடதிசை ஓடி நீர்‌ 
கரக்கு மா நதியுடன்‌ நீடு 
நாள்‌ அலர்ந்து செங்குவளை பைங்‌ கமலம்‌ 
நண்பகல்‌ பகல்‌ தரும்‌ பாடலம்‌ அன்றிக்‌ 
காள மேகம்‌ ஒப்பாள்‌ உறை வரைப்பில்‌ 
கண்‌ படாத காயாப்‌ புளி உளதால்‌ 


சாயை முன்‌ பிணிக்கும்‌ கிணறு 

ஒன்று தஞ்சம்‌ உண்ணின்‌ நஞ்சாந்தடம்‌ ஒன்று 
மாயை இன்றி வந்துள்ளடைந்தார்கள்‌ 

வானரத்து உருவாம்‌ பிலம்‌ ஒன்று 
மேய அவ்வுரு நீங்கிடக்‌ குளிக்கும்‌ 

விளங்க பொய்கையும்‌ ஒன்று விண்ணவரோடு 
ஆய இன்பம்‌ உய்க்கும்‌ பிலம்‌ ஒன்றோடு 

அனைய ஆகிய அதிசயம்‌ பலவால்‌ 


அஞ்சு வான்‌ கரத்தாறு இழி மதத்தோர்‌ 
ஆனை நிற்கவும்‌ அரை இருள்‌ திரியும்‌ 
மஞ்சு நீள்வது போலும்‌ மா மேனி மலர்ப்‌ 
பதங்களில்‌ வண்‌ சிலம்பு ஒலிப்ப 
நஞ்சு பில்க எயிற்று அரவ வெற்றுத்‌ தரையின்‌ 
நாம மூன்றிலை படை உடைப்‌ பிள்ளை 
எஞ்சல்‌ இன்றி முன்‌ திரியவும்‌ குன்றம்‌ 
எறிந்த வேலவன்‌ காக்கவும்‌ இசையும்‌ 


சத்தி தற்‌ பரசித்தி யோகிகளும்‌ 
சாதகத்‌ தனி தலைவரும்‌ முதலா 
நித்தம்‌ எய்திய ஆயுள்‌ மெய்த்‌ தவர்கள்‌ 
நீடுவாழ்‌ திருப்‌ பாடியும்‌ அனேகம்‌ 
சித்தர்‌ விஞ்சையர்‌ இயக்கர்‌ கந்தருவர்‌ 
திகழ்ந்து மன்னுவார்‌ செண்டுகை ஏந்தி 
வித்தகக்‌ கரி மேற்‌ கொளும்‌ காரி மேவும்‌ 
செண்டு அணை வெளியும்‌ ஒன்று உளதால்‌ 


. வந்து அடைந்தவர்‌ தம்‌ உரு மாய மற்று 
உளாரைத்‌ தாம்‌ காண்பிடம்‌ உளது 
சிந்தை யோகத்து முனிவர்‌ யோகினிகள்‌ 
சேரும்‌ யோக பீடமும்‌ உளது என்றும்‌ 
அந்தமில்‌ அறம்‌ புரப்பவள்‌ கோயில்‌ 


24 


4.5.78 


4.5.79 


4.5.80 


4.5.81 


4.5.82 


1166 


1167 


1168 


1169 


1170 


ஆன போக பீடமும்‌ உளதாகும்‌ 
எந்தையார்‌ மகிழ்‌ காஞ்சி நீடு எல்லை 
எல்லை இல்லன உள்ள ஆர்‌ அறிவார்‌ 


-தூண்டு சோதி ஒன்று எழுந்து இருள்‌ 

துரக்கும்‌ சுரர்கள்‌ வந்து சூழ்‌ உருத்திர சோலை 
வேண்டினார்கள்‌ தம்‌ பிறப்பினை ஒழிக்கும்‌ 

மெய்ந்‌ நெறிக்‌ கணின்றார்கள்‌ தாம்‌ விரும்பித்‌ 
தீண்டில்‌ யாவையும்‌ செம்‌ பொன்‌ 


ஆக்குவது ஓர்‌ சிலையும்‌ உண்டு உரை செய்வதற்கு அரிதால்‌ 


ஆண்ட நாயகி சமயங்கள்‌ ஆறும்‌ 
அகில யோனியும்‌ அளிக்கும்‌ அந்‌ நகரம்‌ 


என்றும்‌ உள்ள இந்‌ நகர்‌ கலியுகத்தில்‌ 

இலங்கு வேற்கரிகால்‌ பெருவளத்தோன்‌ 
வன்‌ திறற்புலி இமயமால்‌ வரை மேல்‌ 

வைக்க ஏகுவேன்‌ தனக்கு இதன்‌ வளமை 
சென்று வேடன்‌ முன்‌ கண்டு உரை செய்யது 

இருந்து காத நான்கு உட்பட வகுத்துக்‌ 
குன்று போலும்‌ மா மதில்‌ புடை போக்கிக்‌ 

குடி இருத்தின கொள்கையின்‌ விளங்கும்‌ 


.தண்‌ காஞ்சி மென்‌ சினைப்‌ பூம்‌ கொம்பர்‌ 
ஆடல்‌ சார்ந்து அசைய அதன்‌ மருங்கு சுரும்பு தாழ்ந்து 
பண்‌ காஞ்சி இசை பாடும்‌ பழன வேலிப்‌ 
பணை மருதம்‌ புடை உடைத்தாய்ப்‌ பாரில்‌ நீடும்‌ 
திண்‌ காஞ்சி நகர்‌ நொச்சி இஞ்சி சூழ்ந்த 
செழும்‌ கிடங்கு திரு மறைகள்‌ ஒலிக்கும்‌ தெய்வ 
வண்‌ காஞ்சி அல்குல்‌ மலை வல்லி காக்க வளர்‌ 
கருணைக்‌ கடல்‌ உலகம்‌ சூழ்ந்தால்‌ மானும்‌ 


கொந்தலர்‌ பூங்‌ குழல்‌ இமயக்‌ கொம்பு 

கம்பர்‌ கொள்ளும்‌ பூசனைக்‌ குறித்த தானம்‌ காக்க 
மந்திர மா மதில்‌ அகழி அவர்‌ தாம்‌ தந்த 

வாய்மை ஆகம விதியின்‌ வகுப்புப்‌ போலும்‌ 
அந்தமில்‌ சீர்க்‌ காஞ்சியை வந்து அடைந்தார்க்கு 

அன்றி அடைகளங்கம்‌ அறுப்பர்‌ என்றுஅறிந்து சூழ 
வந்து அணைந்து தன்‌ கறுப்பும்‌ உவர்ப்பும்‌ நீக்கும்‌ 

மா கடலும்‌ போலும்‌ மலர்க்‌ கிடங்கு மாதோ 


ஆங்கு வளர்‌ எயிலினுடன்‌ விளங்கும்‌ 


வாயில்‌ அப்பதியில்‌ வாழ்‌ பெரியோர்‌ உள்ளம்‌ போல 
ஓங்கு நிலைத்‌ தன்மையவாய்‌ அகிலம்‌ உய்ய 

உமைபாகர்‌ அருள்‌ செய்த ஒழுக்கம்‌ அல்லால்‌ 
தீங்கு நெறி அடையாத தடையும்‌ ஆகிச்செந்‌ 

நெறிக்கண்‌ நிகழ்‌ வாய்மை திருந்து மார்க்கம்‌ 
தாங்குலவ நிலவி வளர்‌ ஒளியால்‌ என்றும்‌ தட 

நெடுவான்‌ அளப்பன வாம்‌ தகைய வாகும்‌ 


22 


4.5.83 


4.5.84 


4.5.85 


4.5.86 


4.5.87 


4.5.88 


1171 


1172. 


LIES. 


1174. 


1175. 


1176. 


மாறு பெறல்‌ அரும்‌ கனக மாடம்‌ நீடு மணி 
மறுகும்‌ நெடும்‌ தெருவும்‌ வளத்தில்‌ வந்த 
ஆறு பயில்‌ ஆவண வீதிகளும்‌ மற்றும்‌ அமைந்த 
நகர்‌ அணி வரைகள்‌ நடுவு போக்கிக்‌ 
கூறுபடூ நவ கண்டம்‌ அன்றி மல்கக்‌ கொண்ட 
அனேகம்‌ கண்டம்‌ ஆகி அன்ன 
வேறு ஒரு மண்‌ உலகு தனில்‌ உளதாம்‌ என்ன 
விளங்கிய மா லோக நிலை மேவிற்று அன்றே 


பாகம்‌ மருங்கு இரு புடையும்‌ உயர்ந்து 

நீண்ட படர்‌ ஒளி மாளிகை நிரைகள்‌ பயில்‌ மென்‌ கூந்தல்‌ 
தோகையர்‌ தம்‌ குழாம்‌ அலையத்‌ தூக்கு முத்தின்‌ 

சுடர்க்‌ கோவைக்‌ குளிர்‌ நீர்மை துதைந்த வீதி 
மாகமிடை ஒளி தழைப்ப மன்னி நீடு மருங்கு 

தாரகை அலைய வரம்பில்‌ வண்ண 
மேகமிடை கிழித்து ஒழுகும்‌ தெய்வக்‌ கங்கை 

மேல்‌ நதிகள்‌ பல மண்‌ மேல்‌ விளங்கி ஒக்கும்‌ 


. கிளர்‌ ஒளிச்‌ செங்கனக மயந்தானாய்‌ 


மாடு கீழ்‌ நிலையோர்‌ நீலச்‌ சோபனம்‌ பூணக்‌ 
கொள அமைத்து மீது ஒருபால்‌ அன்ன சாலை 

குல வயிரத்தால்‌ அமைத்த கொள்கையாலே 
அளவில்‌ சுடர்ப்‌ பிழம்பு ஆனார்‌ தம்மைத்‌ தேடி 

அகழ்ந்து ஏனம்‌ ஆனானும்‌ அன்னம்‌ ஆகி 
வளர்‌ விசும்பில்‌ எழுந்தானும்‌ போல நீடு 

மாளிகையும்‌ உள மற்று மறுகு தோறும்‌ 


மின்‌ பொலி பன்‌ மணி மிடைந்த தவள 
மாடம்‌ மிசைப்‌ பயில்‌ சந்திர காந்தம்‌ விசும்பின்‌ மீது 
பொன்‌ புரையும்‌ செக்கர்‌ நிறப்‌ பொழுது தோன்றும்‌ 
புனிற்றி மதி கண்டு உருகிப்‌ பொழிந்த நீரால்‌ 
வன்‌ புலியின்‌ உரியாடைத்‌ திரு ஏகம்பர்‌ வளர்சடையும்‌ 
இளம்‌ பிறையும்‌ கண்டு கும்பிட்டு 
அன்பு உருகி மெய்‌ பொழியக்‌ கண்ணீர்‌ வாரும்‌ 
அடியவரும்‌ அனையவுள அலகிலாத 


முகில்‌ உரிஞ்சும்‌ கொடி தொடுத்த முடிய 

ஆகும்‌ முழுப்‌ பளிங்கின்‌ மாளிகைகள்‌ முற்றும்‌ சுற்றும்‌ 
நிகரில்‌ சரா சரங்கள்‌ எல்லாம்‌ நிழலினாலே 

நிறைதலின்‌ ஆல்‌ நிறை தவஞ்செய்‌ இமயப்‌ பாவை 
நகில்‌ உழுத சுவடும்‌ வளைத்‌ தழும்பும்‌ பூண்ட 

நாயகனார்‌ நான்கு முகற்குப்‌ படைக்க நல்கும்‌ 
அகிலயோனிகள்‌ எல்லாம்‌ அமைத்து வைத்த 

அரும்‌ பெரும்‌ பண்டார நிலை அனைய ஆகும்‌ 


பொன்‌ களப மாளிகை மேல்‌ முன்றில்‌ 
நின்று பூம்‌ கழங்கு மணிப்‌ பந்தும்‌ போற்றி ஆடும்‌ 
வில்‌ புருவக்‌ கொடி மடவார்‌ கலன்கள்‌ சிந்தி 
விழுவனவும்‌ கெழுவு துணை மேவு மாதர்‌ 
அற்பு முதிர்‌ கலவியினில்‌ பரிந்து சிந்தும்‌ 


26 


4.5.89 


4.5.90 


4.5.91 


4.5.92 


4.5.93 


11.72. 


1178. 


1179. 


1180. 


1181. 


அணிமணி சேடியர்‌ தொகுக்கும்‌ அவையும்‌ ஆகி 
நற்கனக மழை அன்றிக்‌ காஞ்சி எல்லை 
நவமணி மாரியும்‌ பொழியும்‌ நாளும்‌ நாளும்‌ 


பூ மகளுக்கு உறையுள்‌ எனும்‌ 
தகைய ஆன பொன்‌ மாடத்‌ தரமியங்கள்‌ பொலிய நின்று 
மா மகரக்‌ குழை மகளிர்‌ மைந்தர்‌ அங்கண்‌ 
வந்து ஏறுமுன்‌ நறு நீர்‌ வண்டல்‌ ஆடத்‌ 
தூமணிப்‌ பொன்‌ புனை நாளத்துருத்தி வீசும்‌ 
சுடர்விடு செங்குங்கும நீர்த்‌ துவலை தோய்ந்த 
காமர்‌ மணி நாசிகையின்‌ மருங்கு தங்கும்‌ 
கருமுகில்கள்‌ செம்முகில்‌ களாகிக்‌ காட்டும்‌ 


இமம்‌ மலிய எடுத்த நெடு வரைகள்‌ 

போல இலங்கு சுதைத்‌ தவள மாளிகை நீள்‌ கோட்டுச்‌ 
சிமை அடையும்‌ சோபான நிரையும்‌ விண்ணும்‌ 

தெரிவு அரிய தூய்மையினால்‌ அவற்றுள்‌ சேர்ந்து 
தமர்‌ களுடன்‌ (இழிந்து ஏறும்‌ மைந்தர்‌ மாதர்‌ 

தங்களையும்‌ விசும்பிடை நின்று இழியா நிற்கும்‌ 
அமரரையும்‌ அரமகளிர்‌ தமையும்‌ வெவ்வேறு 

அறிவரிதாம்‌ தகைமையன அனேகம்‌ அங்கண்‌ 


அரவ நெடுந்‌ தேர்‌ வீதி அருகு மாடத்து 

அணிமணிக்‌ கோபுரத்து அயலே வியல்‌ வாய்‌ நீண்ட 
விரவு மரகதச்‌ சோதி வேதித்‌ திண்ணை 

விளிம்பின்‌ ஒளி துளும்பு முறைப்‌ படி மீது ஏறும்‌ 
குரவலரும்‌ குழல்‌ மடவார்‌ அடியில்‌ ஊட்டும்‌ 

குழம்பு அடுத்த செம்பஞ்சின்‌ சுவட்டுக்‌ கோலம்‌ 
பரவை நெடும்‌ தரங்கம்‌ மிசை விளங்கித்‌ தோன்றும்‌ 

பவள நறும்‌ தளிர்‌ அனைய பலவும்‌ பரங்கர்‌ 


வேம்பு சினக்‌ களிற்று அதிர்வும்‌ மாவின்‌ 


ஆர்ப்பும்‌ வியன்‌ நெடுந்‌ தேர்க்‌ கால்‌ இசைப்பும்‌ விழவுஅறாத 


அம்‌ பொன்‌ மணி வீதிகளில்‌ அரங்கில்‌ ஆடும்‌ 

அரிவையர்‌ நூபுர ஒலியோடு அமையும்‌ இம்பர்‌ 
உம்பரின்‌ இந்திரன்‌ களிற்றின்‌ முழக்குந்‌ 

தெய்வ உயர்‌ இரவி மாக்‌ கலிப்பும்‌ அயன்‌ ஊர்தித்‌ தேர்‌ 
பம்பிசையும்‌ விமானத்துள்‌ ஆடுந்‌ தெய்வப்‌ 

பாவையர்‌ நூபுர அரவத்துடனே பல்கும்‌ 


அருமறை அந்தணர்‌ மன்னும்‌ 


இருக்கையான ஆகுதியின்‌ புகை அடூத்த அம்‌ பொன்‌ மாடப்‌ 


பெரு மறுகு தொறும்‌ வேள்விச்‌ சாலை 


எங்கும்‌ பெறும்‌ அவிப்‌ பாகம்‌ கொடுக்கும்‌ பெற்றி மேலோர்‌ 


வருமுறைமை அழைக்க விடு மந்திரம்‌ எம்‌ 

மருங்கும்‌ வானவர்‌ நாயகர்‌ திரு ஏகம்பர்‌ முன்றில்‌ 
திருமலி பொன்‌ கோபுரத்து நெருங்கும்‌ 

எல்லாத்‌ தேவரையும்‌ அணித்தாகக்‌ கொண்டூ செல்லும்‌ 


27 


4.5.94 


4.5.95 


4.5.96 


4.5.97 


4.5.98 


4.5.99 


1182. 


11823. 


1184. 


1185. 


1186. 


1187. 


1188. 


28 


அரசர்‌ குலப்‌ பெரும்‌ தெருவும்‌ 
தெற்றி முற்றத்து ஆயுதங்கள்‌ பயிலும்‌ வியல்‌ இடமும்‌ அங்கண்‌ 
புரசை மதக்‌ கரிகளொடு புரவி ஏறும்‌ 
பொற்புடைய வீதிகளும்‌ பொலிய எங்கும்‌ 
விரை செய்‌ நறுந்தொடை அலங்கல்‌ குமரர்‌ 
செய்யும்‌ வியப்புறு செய்‌ தொழில்‌ கண்டு விஞ்சை விண்ணோர்‌ 
நிரை செறியும்‌ விமான ஊர்திகளின்‌ மேலும்‌ 
நிலமிசையும்‌ பல முறையும்‌ நிரந்து நீங்கார்‌ 4.5.100 


வெயில்‌ உமிழும்‌ பன்மணிப்‌ 
பூண்‌ வணிக மாக்கள்‌ விரவு நிதி வளம்‌ பெருக்கும்‌ வெறுக்கை மிக்க 
வயின்‌ நிலவு மணிக்‌ கடை மா நகர்கள்‌ 
எல்லாம்‌ வனப்பு உடைய பொருட்குலங்கள்‌ மலிதலாலே 
கயிலை மலையார்‌ கச்சி ஆலயங்கள்‌ 
பலவும்‌ கம்பமுமேவிய தன்மை கண்டு போற்றப்‌ 
பயிலும்‌ உருப்பல கொண்டு நிதிக்‌ கோன்‌ 
தங்கப்‌ பயில்‌ அளகாபுரி வகுத்த பரிசு காட்டும்‌ 4.5.101 


விழவு மலி திருக்‌ காஞ்சி வரைப்பின்‌ 
வேளாண்‌ விழுக்‌ குடிமை பெரும்‌ செல்வர்‌ விளங்கும்‌ வேணி 
மழ இள வெண்‌ திங்கள்‌ புனை கம்பர்‌ செம்‌ 
பொன்‌ மலைவல்லிக்‌ களித்‌ தவளர்‌ உணவின்‌ மூலம்‌ 
தொழ உலகு பெறும்‌ அவள்‌ தான்‌ அருள 
பெற்றுத்‌ தொன்னிலத்து மன்னு பயிர்‌ வேத வாய்மை 
உழவுத்‌ தொழிலால்‌ பெருக்கி உயிர்கள்‌ எல்லாம்‌ 
ஓங்க வரும்‌ தரும வினைக்கு உளரால்‌ என்றும்‌ 4.5.102 


ஓங்கிய நால்‌ குலத்து ஒவ்வாப்‌ 
புணர்வில்‌ தம்மில்‌ உயர்ந்தனவும்‌ இழிந்தனவும்‌ ஆன சாதி 
தாம்‌ குழுமிப்‌ பிறந்த குல பேதம்‌ எல்லாம்‌ தம்‌ 
தகைமைக்கு ஏற்ற தனி இடங்கள்‌ மேவி 
ஆங்கு நிறை கிளை பயின்று மரபின்‌ ஆற்ற அடுத்த 
வினைத்‌ தொழிலின்‌ முறைமை வழாமை நீடு 
பாங்கு வளர்‌ இருக்கை நிலை பலவும்‌ எல்லாம்‌ 
பண்பு நீடிய உரிமைப்‌ பால அன்றே 4.5.103 


ஆதி மூதெயில்‌ அந்‌ நகர்‌ மன்னிய 

சோதி நீள்‌ மணித்‌ தூபமும்‌ தீபமும்‌ 

கோதில்‌ பல்லியமும்‌ கொடியும்‌ பயில்‌ 

வீதி நாளும்‌ ஒழியா விழா வணி 4.5.104 


வாயில்‌ எங்கணும்‌ தோரணம்‌ மாமதில்‌ 

ஞாயில்‌ எங்கணுஷஞ்‌ சூழ்‌ முகில்‌ நாள்மதி 

தோயில்‌ எங்கணும்‌ மங்கலம்‌ தொண்டர்‌ சூழ்‌ 

கோயில்‌ எங்கணும்‌ உம்பர்‌ குலக்‌ குழாம்‌ 4.5.105 


வேத வேதியர்‌ வேள்வியே தீயன 

மாதர்‌ ஓதி மலரே பிணியன 

காதல்‌ வீதி விலக்கே கவலைய 

சூத மாதவியே புறம்‌ சூழ்வன 4.5.106 


1189. 


1190. 


1191: 


1192. 


1193. 


1194. 


1195: 


1196. 


1197 


1198. 


சாயலார்கள்‌ நுசுப்பே தளர்வன 
ஆய மாடக்‌ கொடியே அசைவன 
சேய ஓடைக்‌ களிறே திகைப்பன 
பாய சோலைத்‌ தருவே பயத்தன 


அண்ணலார்‌ அன்பர்‌ அன்பே முன்‌ ஆர்த்தன 
தண்ணறுஞ்‌ செழுந்தாதே துகள்வன 
வண்ண நீள்‌ மணி மாலையே தாழ்வன 
எண்ணில்‌ குங்குமச்‌ சேறே இழுக்கின 


வென்றி வானவர்‌ தாம்‌ விளையாடலும்‌ 
என்றும்‌ உள்ளவர்‌ வாழும்‌ இயற்கையும்‌ 
நன்றும்‌ உள்ளத்து நண்ணினர்‌ வேட்கைகள்‌ 
ஒன்றும்‌ அங்கு ஒழியா வகை உய்ப்பது 


புரம்‌ கடந்தவர்‌ காஞ்சி புரம்‌ புகழ்‌ 
பரம்பு நீள்‌ புவனம்‌ பதி நான்கினும்‌ 
வரம்பில்‌ போக வனப்பின்‌ வளமெல்லாம்‌ 
நிரம்பு கொள்கலம்‌ என்ன நிறைந்தலால்‌ 


அவ்வகைய திருநகரம்‌ அதன்‌ கண்‌ ஒரு மருங்குறைவார்‌ 
இவ்வுலகில்‌ பிறப்பினால்‌ ஏகாலிக்‌ குலத்துள்ளார்‌ 
செவ்விய அன்புடை மனத்தார்‌ சீலத்தின்‌ நெறி நின்றார்‌ 
மை விரவு கண்டரடி வழித்‌ தொண்டர்‌ உளர்‌ ஆனார்‌ 


மண்ணின்‌ மிசை வந்த அதற்பின்‌ மனம்‌ முதல்‌ ஆயின மூன்றும்‌ 
அண்ணலார்‌ சேவடியின்‌ சார்வாக அணைவிப்பார்‌ 


புண்ணிய மெய்த்‌ தொண்டர்‌ திருக்‌ குறிப்பு அறிந்து போற்று நிலைத்‌ 


திண்மையினால்‌ திருக்‌ குறிப்புத்‌ தொண்டர்‌ எனும்‌ சிறப்பினார்‌ 


தேர்‌ ஒலிக்க மா ஒலிக்கத்‌ திசை ஒலிக்கும்‌ புகழ்க்‌ காஞ்சி 
ஊரொலிக்கும்‌ பெரு வண்ணார்‌ எனவொண்ணா உண்மையினார்‌ 
நீரொலிக்க அரா இரைக்க நிலா முகிழ்க்கும்‌ திருமுடியார்‌ 
பேரொலிக்க உருகும்‌ அவர்க்கு ஒலிப்பர்‌ பெரு விருப்பி னொடும்‌ 


தேசுடைய மலர்க்‌ கமலச்‌ சேவடியார்‌ அடியார்தம்‌ 
தூசுடைய துகள்‌ மாசு கழிப்பார்‌ போல்‌ தொல்லை வினை 
ஆசுடைய மல மூன்றும்‌ அணைய வரும்‌ பெரும்‌ பிறவி 

மாசு தனை விடக்‌ கழித்து வரும்‌ நாளில்‌ அங்கு ஒரு நாள்‌ 


பொன்‌ இமயப்‌ பொருப்‌ பரையன்‌ பயந்து அருளும்‌ பூங்கொடிதன்‌ 
நன்னிலைமை அன்று அளக்க எழுந்து அருளும்‌ நம்‌ பெருமான்‌ 
தன்னுடைய அடியவர்‌ தம்‌ தனித்‌ தொண்டர்‌ தம்முடைய 
அந்நிலைமை கண்டூ அன்பர்க்கு அருள்‌ புரிவான்‌ வந்து அணைவார்‌ 


சீதமலி காலத்துத்‌ திருக்‌ குறிப்புத்‌ தொண்டர்பால்‌ 
ஆதுலராய்‌ மெலிந்து மிக அழுக்கு அடைந்த கந்தையுடன்‌ 
மாதவ வேடம்‌ தாங்கி மால்‌ அறியா மலர்‌ அடிகள்‌ 
கோதடையா மனத்தவர்‌ முன்‌ குறு நடைகள்‌ கொளக்‌ குறுகி 


29 


4.5.107 


4.5.108 


4.5.109 


4.5.110 


4.5.111 


4.5.112 


4.5.113 


4.5.114 


4.5.115 


4.5.116 


1199 


1200. 


1201. 


1202. 


1203. 


1204. 


1205 


1206 


1207. 


1206. 


. திருமேனி வெண்ணீறு திகழ்ந்து ஒளிரும்‌ கோலத்துக்‌ 

௧௬ மேகம்‌ என அழுக்குக்‌ கந்தையுடன்‌ எழுந்து அருளி 
வருமேனி அருந்‌ தவரைக்‌ கண்டு மனம்‌ மகிழ்ந்து எதிர்‌ கொண்டு 
உருமேவும்‌ மயிர்ப்‌ புளகம்‌ உளவாகப்‌ பணிந்து எழுந்தார்‌ 


எய்தும்‌ அவர்‌ குறிப்பு அறிந்தே இன்‌ மொழிகள்‌ பல மொழிந்து 
செய்‌ தவத்தீர்‌ திருமேனி இளைத்து இருந்தது என்‌ என்று 
கை தொழுது கந்தையினைத்‌ தந்து அருளும்‌ கழுவ என 

மை திகழ்‌ கண்டம்‌ கரந்த மாதவத்தோர்‌ அருள்‌ செய்வார்‌ 


இக்‌ கந்தை அழுக்கு ஏறி எடுக்க ஒணாது எனினும்‌ யான்‌ 

மெய்க்‌ கொண்ட குளிர்க்‌ குடைந்து விட மாட்டேன்‌ மேல்‌ கடல்‌ பால்‌ 
அக்‌ குன்றம்‌ வெங்கதிரோன்‌ அணைவதன்‌ முன்‌ தருவீரேல்‌ 

கைக்‌ கொண்டு போய்‌ ஒலித்துக்‌ கொடுவாரும்‌ கடிது என்றார்‌ 


தந்து அருளும்‌ இக்‌ கந்தை தாழாதே ஒலித்து உமக்கு இன்று 
அந்தி படுவதன்‌ முன்னம்‌ தருகின்றேன்‌ என அவரும்‌ 

கந்தை இது ஒலித்து உணக்கிக்‌ கடிது இன்றே தாரீரேல்‌ 
இந்த உடற்கு இடர்‌ செய்தீர்‌ என்று கொடுத்து ஏகினார்‌ 


குறித்த பொழுதே ஒலித்துக்‌ கொடுப்பதற்குக்‌ கொடூ போந்து 
வெறித்‌ தடநீர்த்‌ துறையின்‌ கண்‌ மா செறிந்து மிகப்‌ புழுக்கிப்‌ 
பிறித்து ஒலிக்கப்‌ புகும்‌ அளவில்‌ பெரும்‌ பகல்‌ போய்ப்‌ பின்பகலாய்‌ 
மறிக்கரத்தார்‌ திரு அருளால்‌ மழை எழுந்து பொழிந்திமால்‌ 


திசை மயங்க வெளியடைத்த செறி முகிலின்‌ குழாம்‌ மிடைந்து 
மிசை சொரியும்‌ புனல்‌ தாரை விழி நுழையா வகை மிடைய 
அசையுடைய மனத்து அன்பர்‌ அறிவு மறந்து அருந்தவர்‌ பால்‌ 
இசைவு நினைந்து அழிந்து இனி யான்‌ என்‌ செய்கேன்‌ என நின்றார்‌ 


ஓவாதே பொழியு மழை ஒரு கால்‌ விட்டூ ஒழியும்‌ எனக்‌ 
காவாலி திருத்‌ தொண்டர்‌ தனி நின்றார்‌ விடக்‌ காணார்‌ 
மேவார்‌ போல்‌ கங்குல்‌ வர மெய்‌ குளிரும்‌ விழுந்தவர்‌ பால்‌ 
ஆ! ஆ! என்‌ குற்றேவல்‌ அழிந்த வா என விழுந்தார்‌ 


விழுந்த மழை ஒழியாது மெய்த்தவர்‌ சொல்லிய எல்லை 

கழிந்தது முன்பு ஒலித்து மனைக்கு ஆற்று ஏற்க அறிந்திலேன்‌ 
செழும்‌ தவர்‌ தம்‌ திருமேனி குளிர்‌ கணும்‌ தீங்கு இழைத்த 
தொழும்பனேற்கு இனி இதுவே செயல்‌ என்று துணிந்து எழுவார்‌ 


கந்தை புடைத்திட எற்றும்‌ கல்பாறை மிசைத்‌ தலையைச்‌ 

சிந்த எடுத்து எற்றுவான்‌ என்று அணைந்து செழும்‌ பாறை மிசைத்‌ 
தந்தலையைப்‌ புடைத்து எற்ற அப்பாறை தன்‌ மருங்கு 

வந்து எழுந்து பிடித்தது அணி வளைத்‌ தமும்பர்‌ மலர்ச்‌ செங்கை 


வான்‌ நிறைந்த புனல்‌ மழை போய்‌ மலர்‌ மழையாய்‌ இட மருங்கு 
தேன்‌ நிறைந்த மலர்‌ இதழித்‌ திருமுடியார்‌ பொருவிடையின்‌ 

மேல்‌ நிறைந்த துணைவி யொடுூம்‌ வெளி நின்றார்‌ மெய்த்‌ தொண்டர்‌ 
தான்‌ நிறைந்த அன்பு உருகக்‌ கை தொழுது தனி நின்றார்‌ 


30 


4.5.117 


4.5.118 


4.5.119 


4.5.120 


4.5.121 


4.5.122 


4.5.123 


4.5.124 


4.5.125 


4.5.126 


1209. 


1210. 


31 


முன்‌ அவரை நேர்‌ நோக்கி முக்‌ கண்ணர்‌ மூவுலகும்‌ 

நின்‌ நிலைமை அறிவித்தோம்‌ நீயும்‌ இனி நீடிய நம்‌ 

மன்னுலகு பிரியாது வைகுவாய்‌ என அருளி 

அந்‌ நிலையே எழுந்து அருளி அணி ஏகாம்பரம்‌ அணைந்தார்‌ 4,5.127 


சீர்‌ நிலவு திருக்‌ குறிப்புத்‌ தொண்டர்‌ திருத்தொழில்‌ போற்றிப்‌ 

பார்‌ குலவத்‌ தந்தை தாள்‌ அற எறிந்தார்‌ பரிசு உரைக்கேன்‌ 

பேர்‌ அருளின்‌ மெய்த்‌ தொண்டர்‌ பித்தன்‌ எனப்‌ பிதற்றுதலால்‌ 

ஆருலகில்‌ இதன்‌ உண்மை அறிந்து உரைக்க இசைந்து எழுவார்‌ 4.5.128 


திருச்சிற்றம்பலம்‌ 


4.6 சண்டேசுர நாயனார்‌ புராணம்‌ (1211 - 1270) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1211 


1212, 


1213. 


1214. 


1215 


1216 


127 


பூந்தண்‌ பொன்னி எந்‌ நாளும்‌ பொய்யாது அளிக்கும்‌ புனல்‌ நாட்டு 

வாய்ந்த மண்ணித்‌ தென்‌ கரையில்‌ மன்ன முன்‌ நாள்‌ வரை கிழிய 

ஏந்தும்‌ அயில்‌ வேல்‌ நிலை காட்டி இமையோர்‌ இகல்‌ வெம்‌ பகை கடக்கும்‌ 
சேந்தன்‌ அளித்த திருமறையோர்‌ மூதூர்‌ செல்வச்‌ சேய்ஞ்லூர்‌ 4.6.1 


செம்மை வெண்ணீற்று ஒருமையினார்‌ இரண்டு பிறப்பின்‌ சிறப்பினார்‌ 

மும்மைத்‌ தழலோம்பிய நெறியார்‌ நான்கு வேதம்‌ முறை பயின்றார்‌ 

தம்மை ஐந்து புலனும்‌ பின்‌ செல்லும்‌ தகையார்‌ அறுதொழிலின்‌ 

மெய்ம்மை ஒழுக்கம்‌ ஏழு உலகும்‌ போற்றும்‌ மறையோர்‌ விளங்குவது 4.6.2 


கோதில்‌ மான்‌ தோல்‌ புரி முந்நூல்‌ குலவு மார்பில்‌ குழைக்‌ குடுமி 

ஓதுகிடை சூழ்‌ சிறுவர்களும்‌ உதவும்‌ பெருமை ஆசானும்‌ 

போதின்‌ விளங்கும்‌ தாரகையும்‌ மதியும்‌ போலப்‌ புணர்‌ மாடங்கள்‌ 

மீது முழங்கு முகில்‌ ஒதுங்க வேத ஒலிகள்‌ முழங்குவன 4.6.3 


யாகம்‌ நிலவும்‌ சாலை தொறும்‌ மறையோர்‌ ஈந்த அவியுணவின்‌ 

பாகம்‌ நுகர வரும்‌ மாலும்‌ அயனும்‌ ஊரும்‌ படர்‌ சிறைப்புள்‌ 

மாகம்‌ இகந்து வந்து இருக்கும்‌ சேக்கை எனவும்‌ வானவர்‌ கோன்‌ 

நாகம்‌ அணையும்‌ கந்து எனவும்‌ நாட்டும்‌ யூப ஈட்டமுள 4.6.4 


தீம்‌ பால்‌ ஒழுகப்‌ பொழுது தொறும்‌ ஓம தேனுச்‌ செல்வனவும்‌ 

தாம்‌ பாடிய சாமம்‌ கணிப்போர்‌ சமிதை இடம்‌ கொண்டு அனைவனவும்‌ 

பூம்‌ பாசடைநீர்த்‌ தடம்‌ மூழ்கி மறையோர்‌ மகளிர்‌ புகுவனவும்‌ 

ஆம்‌ பான்மையினில்‌ விளங்குவன அணி நீள்‌ மறுகு பலவுமுள 4.6.5 


வாழ்‌ பொன்‌ பதி மற்று அதன்‌ மருங்கு மண்ணித்‌ திரைகள்‌ வயல்‌ வரம்பின்‌ 

தாழ்வில்‌ தரளம்‌ சொரி குலைப்பால்‌ சமைத்த யாகத்‌ தடம்‌ சாலை 

சூழ்‌ வைப்பு இடங்கள்‌ நெருங்கியுள தொடங்கு சடங்கு முடித்து ஏறும்‌ 

வேள்வித்‌ தலைவர்‌ பெருந்தேர்கள்‌ விண்ணோர்‌ ஏறும்‌ விமானங்கள்‌ 4.6.6 


மடையில்‌ கழுநீர்‌ செழுநீர்‌ சூழ்வயலில்‌ சாலிக்‌ கதிர்க்கற்றைப்‌ 
புடையில்‌ சுரும்பு மிடை கமுகு புனலில்‌ பரம்பு பூம்பாளை 


1218 


1219 


1220 


1221 


1222 


1223 


1224 


1225 


1226 


122.7 


அடையில்‌ பயிலுந்‌ தாமரை நீள்‌ அலரில்‌ துயிலும்‌ கயல்கள்‌ வழி 


நடையில்‌ படர்மென்‌ கொடி மெளவல்‌ நனையில்‌ திகழும்‌ சினைக்‌ காஞ்சி 


சென்னி அபயன்‌ குலோத்துங்கச்‌ சோழன்‌ தில்லைத்‌ திரு எல்லை 
பொன்னின்‌ மயம்‌ ஆக்கிய வளவர்‌ போர்‌ ஏறு என்றும்‌ புவி காக்கும்‌ 
மன்னர்‌ பெருமான்‌ அநபாயன்‌ வருந்‌ தொல்‌ மரபின்‌ முடி சூட்டும்‌ 
தன்மை நிலவு பதி ஐந்தின்‌ ஒன்றாய்‌ நீடும்‌ தகைத்தது அவ்வூர்‌ 


பண்ணின்‌ பயனாம்‌ நல்‌ இசையும்‌ பாலி பயனாம்‌ இண்‌ சுவையும்‌ 
கண்ணின்‌ பயனாம்‌ பெருகு ஒளியும்‌ கருத்தின்‌ பயனும்‌ எழுத்து ஐந்தும்‌ 
விண்ணின்‌ பயனாம்‌ பொழி மழையும்‌ வேதப்‌ பயனாம்‌ சைவமும்‌ போல்‌ 
மண்ணின்‌ பயனாம்‌ அப்பதியின்‌ வளத்தின்‌ பெருமை வரம்பு உடைத்தோ 


பெருமை பிறங்கும்‌ அப்பதியின்‌ மறையோர்‌ தம்முள்‌ பெருமனை வாழ்‌ 
தருமம்‌ நிலவு காசிய கோத்திரத்துத்‌ தலைமை சால்‌ மரபில்‌ 
அருமை மணியும்‌ அளித்ததுவே நஞ்சும்‌ அளிக்கும்‌ அரவு போல்‌ 
இருமை வினைக்கும்‌ ஒரு வடிவு ஆம்‌ எச்ச தத்தன்‌ உளனானான்‌ 


மற்றை மறையோன்‌ திரு மனைவி வாய்ந்த மரபின்‌ வந்து உதித்தாள்‌ 
சுற்றம்‌ விரும்பும்‌ இல்வாழ்க்கைத்‌ தொழிலாள்‌ உலகில்‌ துணைப்‌ புதல்வர்‌ 


பெற்று விளங்கும்‌ தவம்‌ செய்தாள்‌ பெறும்‌ பேறு எல்லைப்‌ பயன்‌ பெறுவாள்‌ 


பற்றை எறியும்‌ பற்றுவார்‌ சார்பாய்‌ உள்ள பவித்திரையாம்‌ 


. நன்றி புரியும்‌ அவர்‌ தம்‌ பால்‌ நன்மை மறையின்‌ துறை விளங்க 


என்றும்‌ மறையோர்‌ குலம்‌ பெருக ஏழு புவனங்களும்‌ உய்ய 
மன்றில்‌ நடம்‌ செய்பவர்‌ சைவ வாய்மை வளர மா தவத்தோர்‌ 
வென்றிவிளங்க வந்து உதயம்‌ செய்தார்‌ விசார சருமனார்‌ 


ஐந்து வருடம்‌ அவர்க்கு அணைய அங்கம்‌ ஆறும்‌ உடன்‌ நிறைந்த 
சந்த மறைகள்‌ உட்பட முன்‌ தலைவர்‌ மொழிந்த ஆகமங்கள்‌ 

முந்தை அறிவின்‌ தொடர்ச்சியினால்‌ முகைக்கு மலரின்‌ வாசம்‌ போல்‌ 
சிந்தை மலர உடன்‌ மலரும்‌ செவ்வி உணர்வு சிறந்ததால்‌ 


நிகழும்‌ முறைமை ஆண்டு ஏழும்‌ நிரம்பும்‌ பருவம்‌ வந்து எய்தப்‌ 
புகழும்‌ பெருமை உப நயனப்‌ பொருவில்‌ சடங்கு முடித்து அறிவின்‌ 
இகமழு நெறிய அல்லாத எல்லாம்‌ இயந்த எனினும்‌ தம்‌ 

திகழு மரபின்‌ ஓது விக்கும்‌ செய்கை பயந்தார்‌ செய்வித்தார்‌ 


குலவு மறையும்‌ பல கலையும்‌ கொளுத்துவதன்‌ முன்‌ கொண்டு அமைந்த 
நிலவும்‌ உணர்வின்‌ திறம்‌ கண்டு நிறுவும்‌ மறையோர்‌ அதிசயித்தார்‌ 
அலகில்‌ கலையின்‌ பொருட்கு எல்லை ஆடூம்‌ கழலே எனக்‌ கொண்ட 
செலவு மிகுந்த சிந்தையினில்‌ தெளிந்தார்‌ சிறிய பெருந்‌ தகையார்‌ 


நடமே புரியும்‌ சேவடியார்‌ நம்மை உடையார்‌ என்றும்‌ மெய்ம்மை 
உடனே தோன்றும்‌ உணர்வின்‌ கண்‌ ஒழியாது ஊறும்‌ வழி அன்பின்‌ 
கடனே இயல்பாய்‌ முயற்றி வரும்‌ காதல்‌ மேல்மேல்‌ எழும்‌ கருத்தின்‌ 
திடம்‌ நேர்‌ நிற்கும்‌ செம்மலார்‌ திகழும்‌ நாளில்‌ ஆங்கு ஒரு நாள்‌ 


ஓது கிடையின்‌ உடன்‌ போவார்‌ ஊர்‌ ஆன்‌ நிரையின்‌ உடன்‌ புக்க 
போது மற்று அங்கு ஒரு புனிற்றா போற்றும்‌ அவன்‌ மேல்‌ மருப்பு ஓச்ச 


ல்‌ 


4.6.7 


4.6.9 


4.6.10 


4.6.11 


4.6.12 


4.6.13 


4.6.14 


4.6.15 


4.6.16 


1228 


1229 


1230 


1231 


1232 


1233 


1234 


1235 


1236 


1237 


யாதும்‌ ஒன்றும்‌ கூசாதே எடுத்த கோல்‌ கொண்டு அவன்‌ புடைப்ப 
மீது சென்று மிகும்‌ பரிவால்‌ வெகுண்டு விலக்கி மெய்‌ உணர்ந்து 


பாவும்‌ கலைகள்‌ ஆகமநூல்‌ பரப்பின்‌ தொகுதிப்‌ பான்மையினால்‌ 
மேவும்‌ பெருமை அரு மறைகள்‌ மூலமாக விளங்கு உலகில்‌ 

யாவும்‌ தெளிந்த பொருள்‌ நிலையே எய்த உணர்ந்த உள்ளத்தால்‌ 
ஆவின்‌ பெருமை உள்ளபடி அறிந்தார்‌ ஆயற்கு அருள்‌ செய்வார்‌ 


தங்கும்‌ அகில யோனிகட்கும்‌ மேலாம்‌ பெருமைத்‌ தகைமையன 
பொங்கு புனித தீர்த்தங்கள்‌ எல்லாம்‌ என்றும்‌ பொருந்துவன 
துங்க அமரர்‌ திருமுனிவர்‌ கணங்கள்‌ சூழ்ந்து பிரியாத 

அங்கம்‌ அனைத்தும்‌ தாமுடைய அல்லவோ? நல்‌ ஆனினங்கள்‌ 


ஆய சிறப்பினால்‌ பெற்ற அன்றே மன்றுள்‌ நடம்‌ புரியும்‌ 
நாயனார்க்கு வளர்‌ மதியும்‌ நதியும்‌ நகு வெண்டலைத்‌ தொடையும்‌ 
மேய வேணித்‌ திரு முடிமேல்‌ விரும்பி ஆடி அருளுதற்குத்‌ 

தூய திருமஞ்சனம்‌ ஐந்தும்‌ அளிக்கும்‌ உரிமைச்‌ சுரபிகள்‌ தாம்‌ 


சீலமுடைய கோக்குலங்கள்‌ சிறக்கும்‌ தகைமைத்‌ தேவருடன்‌ 
காலம்‌ முழுதும்‌ உலகனைத்தும்‌ காக்கும்‌ முதல்‌ காரணர்‌ ஆகும்‌ 
நீலகண்டர்‌ செய்ய சடை நிருத்தர்‌ சாத்து நீறுதரும்‌ 

மூலம்‌ அவதாரம்‌ செய்யும்‌ மூர்த்தம்‌ என்றால்‌ முடிவு என்னோ 


உள்ளும்‌ தகைமை இனிப்‌ பிறவேறுளவே உழை மான்‌ மறிக்கன்று 
துள்ளும்‌ கரத்தார்‌ அணி பணியின்‌ சுடர்‌ சூழ்‌ மணிகள்‌ சுரநதி நீர்‌ 
தெள்ளும்‌ சடையார்‌ தேவர்கள்‌ தம்பிராட்டி உடனே சேரமிசைக்‌ 
கொள்ளும்‌ சின மால்‌ விடைத்‌ தேவர்‌ குலம்‌ அன்றோ? இச்‌ சுரபி குலம்‌ 


என்றின்னனவே பலவும்‌ நினைந்து இதத்தின்‌ வழியே மேய்த்து இந்தக்‌ 
கன்று பயில்‌ ஆன்‌ நிரை காக்கும்‌ இதன்‌ மேல்‌ இல்லை கடன்‌ இதுவே 
மன்றுள்‌ ஆடும்‌ சேவடிகள்‌ வழுத்து நெறியாவதும்‌ என்று 

நின்ற ஆயன்‌ தனை நோக்கி நிரை மேய்ப்பு ஒழிக நீ என்பார்‌ 


யானே இனி இந்நிரை மேய்ப்பன்‌ என்றார்‌ அஞ்சி இடை மகனும்‌ 
தானேர்‌ இறைஞ்சி விட்டு அகன்றான்‌ தாமும்‌ மறையோர்‌ இசைவினால்‌ 
ஆனே நெருங்கும்‌ பேராயம்‌ அளிப்பார்‌ ஆகிப்‌ பைங்கூழ்க்கு 

வானே என்ன நிரை காக்க வந்தார்‌ தெய்வ மறைச்‌ சிறுவர்‌ 


கோலும்‌ கயிறும்‌ கொண்டு குழைக்‌ குடுமி அலையக்‌ குலவு மான்‌ 
தோலும்‌ நூலும்‌ சிறு மார்பில்‌ துவள அரைக்‌ கோவணம்‌ சுடரப்‌ 
பாலும்‌ பயனும்‌ பெருக வரும்‌ பசுக்கள்‌ மேய்க்கும்‌ பான்மையினால்‌ 
சாலும்‌ புல்லின்‌ அவை வேண்டுந்‌ தனையும்‌ மிசையும்‌ தலைச்‌ சென்று 


பதவு காலங்களில்‌ மேய்த்தும்‌ பறித்தும்‌ அளித்தும்‌ பரிவு அகற்றி 

இதம்‌ உண்‌ துறையுள்‌ நற்றண்ணீர்‌ ஊட்டி அச்சம்‌ எதிர்‌ நீக்கி 

அதர்‌ நல்லன முன்‌ செல நீழல்‌ அமர்‌ வித்து அமுத மதுரப்பால்‌ 

உதவும்‌ பொழுது பிழையாமல்‌ உடையோர்‌ இல்லம்‌ தொறும்‌ உய்த்தார்‌ 


மண்ணிக்‌ கரையின்‌ வளர்‌ புறவின்‌ மாடும்‌ படுகர்‌ மருங்கினிலும்‌ 
தண்ணித்தில நீர்‌ மருதத்‌ தண்தலை சூழ்‌ குலையின்‌ சார்பினிலும்‌ 


33 


4.6.17 


4.6.18 


4.6.19 


4.6.20 


4.6.21 


4.6.22 


4.6.23 


4.6.24 


4.6.25 


4.6.26 


1238 


1239 


1240 


1241 


1242 


1243 


1244 


1245 


1246 


1247 


34 


எண்ணிற்‌ பெருகு நிரை மேய்த்துச்‌ சமிதை உடன்‌ மேல்‌ ஏரிகொண்டு 
நண்ணில்‌ கங்குல்‌ முன்‌ புகுந்தும்‌ நன்னாள்‌ பலவாம்‌ அந்‌ நாளில்‌ 4.6.27 


ஆய நிரையின்‌ குலம்‌ எல்லாம்‌ அழகின்‌ விளங்கி மிகப்‌ பல்கி 

மேய இனிய புல்‌ உணவும்‌ விரும்பு புனலும்‌ ஆர்தலினால்‌ 

ஏய மனங்கொள்‌ பெரு மகிழ்ச்சி எய்தி இரவும்‌ நண்பகலும்‌ 

தூய தீம்பால்‌ மடி பெருகிச்‌ சொரிய முலைகள்‌ சொரிந்தனவால்‌ 4.6.28 


பூணும்‌ தொழில்‌ வேள்விச்‌ சடங்கு புரிய ஓம தேனுக்கள்‌ 

காணும்‌ பொலிவின்‌ முன்னையினும்‌ அனேக மடங்கு கறப்பனவாய்‌ 

பேணுந்‌ தகுதி அன்பால்‌ இப்‌ பிரம சாரி மேய்த்த அதற்பின்‌ 

மாணுந்‌ திறத்தவான என மறையோர்‌ எல்லாம்‌ மனம்‌ மகிழ்ந்தார்‌ 4.6.29 


அனைத்துத்‌ திறத்தும்‌ ஆனினங்கள்‌ அணைந்த மகிழ்ச்சி அளவு இன்றி 

மனைக்‌ கண்‌ கன்று பிரிந்தாலும்‌ மருவுஞ்‌ சிறிய மறைக்‌ கன்று 

தனைக்‌ கண்டு அருகு சார்ந்து உருகித்‌ தாயாந்‌ தன்மை நிலைமையவாய்க்‌ 
கணைத்துச்‌ சுரந்து முலைக்‌ கண்கள்‌ கறவாமே பால்‌ பொழிந்தனவால்‌ 4.6.30 


தம்மை அணைந்த ஆன்‌ முலைப்பால்‌ தாமே பொழியக்‌ கண்டு வந்து 

செம்மை நெறியே உறுமனத்தில்‌ திரு மஞ்சனமாம்‌ குறிப்பு உணர்ந்தே 
எம்மையுடைய வள்ளலார்‌ எய்த நினைந்து தெளிந்து அதனில்‌ 
மெய்மைச்‌ சிவனார்‌ பூசனையை விரும்பும்‌ வேட்கை விரைந்து எழலும்‌ 4.6.31 


அங்கண்‌ முன்னை அர்ச்சனையின்‌ அளவின்‌ தொடர்ச்சி விளையாட்டாப்‌ 
பொங்கும்‌ அன்பால்‌ மண்ணி மணற்‌ புளினக்‌ குறையில்‌ ஆத்தியின்‌ கீழ்ச்‌ 

செங்கண்‌ விடையார்‌ திருமேனி மணலால்‌ ஆக்கிச்‌ சிவ ஆலயமும்‌ 

துங்க நீடு கோபுரமும்‌ சுற்றாலயமும்‌ வகுத்து அமைத்தார்‌ 4.6.32 


ஆத்தி மலரும்‌ செழுந்தளிரும்‌ முதலா அருகு வளர்‌ புறவில்‌ 

பூத்த மலர்கள்‌ தாந்தெரிந்து புனிதர்‌ சடிலத்‌ திரு முடிமேல்‌ 

சாத்தல்‌ ஆகும்‌ திருப்‌ பள்ளித்‌ தாமம்‌ பலவும்‌ தாம்‌ கொய்து 

கோத்த இலைப்‌ பூங்கூடையினில்‌ கொணர்ந்து மணம்‌ தங்கிட வைத்தார்‌ 4.6.33 


நல்ல நவ கும்பங்கள்‌ பெற நாடிக்‌ கொண்டு நாணல்‌ பூங்‌ 

கொல்லை இடத்தும்‌ குறை மறைவும்‌ மேவுங்‌ கோக்கள்‌ உடன்‌ கூட 

ஒல்லை அணைந்து பாலாக்கள்‌ ஒன்றுக்கு ஒரு காலாக எதிர்‌ 

செல்ல அவையும்‌ கனைத்து முலை தீண்டச்‌ செழும்பால்‌ பொழிந்தனவால்‌ 4.6.34 


கொண்ட மடுத்த குட நிறையக்‌ கொணர்ந்து விரும்பும்‌ கொள்கையினால்‌ 
அண்டர்‌ பெருமான்‌ வெண்மணல்‌ ஆலயத்துள்‌ அவை முன்‌ தாபித்து 

வண்டு மருவுந்‌ திருப்‌ பள்ளித்‌ தாமம்‌ கொண்டு வரன்‌ முறையே 

பண்டைப்‌ பரிவால்‌ அருச்சித்துப்‌ பாலின்‌ திரு மஞ்சனம்‌ ஆட்டி 4.6.35 


மீள மீள இவ்வண்ணம்‌ வெண்‌ பால்‌ சொரி மஞ்சனம்‌ ஆட்ட ஆள்‌ உடையார்‌ 
தம்முடைய அன்பர்‌ அன்பின்பால்‌ உளதாய்‌ மூள அமர்ந்த 

நயப்‌ பாடு முதிர்ந்த பற்று முற்றச்‌ சூழ்‌ 

கோளம்‌ அதனில்‌ உள்‌ நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார்‌ 4.6.36 


பெருமை பிறங்கும்‌ சேய்ஞலூர்‌ பிள்ளையார்‌ தம்‌ உள்ளத்தில்‌ 
ஒருமை நினைவால்‌ உம்பர்பிரான்‌ உவக்கும்‌ பூசை உறுப்பான 


1246 


1249 


1250 


1251 


1252 


1253 


1254 


1255 


1256 


திரு மஞ்சனமே முதல்‌ அவற்றில்‌ தேடாதன அன்பினில்‌ நிரம்பி 
வரும்‌ அந்‌ நெறியே அர்ச்சனை செய்து அருளி வணங்கி மகிழ்கின்றார்‌ 


இறையோன்‌ அடிக்‌ கீழ்‌ மறையவனார்‌ எடுத்துத்‌ திருமஞ்சனம்‌ ஆட்டும்‌ 
நிறை பூசனைக்குக்‌ குடங்கள்‌ பால்‌ நிரம்பச்‌ சொரிந்து நிரைக்‌ குலங்கள்‌ 
குறைபாடு இன்றி மடி பெருகக்‌ குவிந்த முலைப்பால்‌ குறைவு இன்றி 
மறையோர்‌ மனையின்‌ முன்பு தரும்‌ வளங்கள்‌ பொலிய வைகுமால்‌ 


செயல்‌ இப்படியே பல நாளும்‌ சிறந்த பூசை செய்வதற்கு 
முயல்வுற்று அதுவே திருவிளையாட்டாக முந்நூல்‌ அணிமார்பர்‌ 
இயல்பில்‌ புரியும்‌ மற்று இதனைக்‌ கண்டித்‌ திறத்தை அறியாத 
அயல்‌ மற்று ஒருவன்‌ அப்‌ பதியில்‌ அந்தணாளர்க்கு அறிவித்தான்‌ 


அச்‌ சொல்‌ கேட்ட அருமறையோர்‌ ஆயன்‌ அறியான்‌ என்று அவற்றின்‌ 
இச்சை வழியே யான்‌ மேய்ப்பேன்‌ என்று எம்‌ பசுக்கள்‌ தமைக்‌ கறந்து 
பொச்சம்‌ ஒழுகு மாணவகன்‌ பொல்லாங்கு உரைக்க அவன்‌ தாதை 
எச்ச தத்தன்‌ தனை அழைமின்‌ என்றார்‌ அவையில்‌ இருந்தார்கள்‌ 


ஆங்கு மருங்கு நின்றார்கள்‌ அவ்‌ அந்தணன்‌ தன்‌ திருமனையின்‌ 
பாங்கு சென்று மற்றவனை அழைத்துக்‌ கொண்டு வரப்‌ பரந்த 


22 


4.6.37 


4.6.38 


4.6.39 


4.6.40 


ஓங்கு சபையோர்‌ அவனைப்‌ பார்த்து ஊர்‌ ஆனிரை மேய்த்து உன்‌ மகன்‌ செய்‌ 


தீங்கு தன்னைக்‌ கேள்‌ என்று புகுந்த பரிசு செப்புவார்‌ 


அந்தண்‌ மறையோர்‌ ஆகுதிக்குக்‌ கறக்கும்‌ பசுக்களான எலாம்‌ 
சிந்தை மகிழ்ந்து பரிவினால்‌ திரளக்‌ கொடுபோய்‌ மேய்பான்‌ போல்‌ 
கந்தம்‌ மலிபூம்‌ புனல்‌ மண்ணி மணலில்‌ கறந்து பால்‌ உகுத்து 

வந்த பரிசே செய்கின்றான்‌ என்றான்‌ என்று வாய்‌ மொழிந்தார்‌ 


மறையோர்‌ மொழியக்‌ கேட்டு அஞ்சி சிறு மாணவகன்‌ செய்த இது 
இறையும்‌ நான்‌ முன்‌ பறிந்திலேன்‌ இதற்கு முன்பு புகுந்து அதனை 
நிறையும்‌ பெருமை அந்தணர்காள்‌ பொறுக்க வேண்டும்‌ நீங்கள்‌ 
எனக்‌ குறை கொண்டு இறைஞ்சி இனிப்‌ 

புகுதில்‌ குற்றம்‌ எனதேயாம்‌ என்றான்‌ 


அந்தணாளர்‌ தமை விடை கொண்டு அந்தி தொழுது மனை புகுந்து 
வந்த பழி ஒன்று என நினைந்தே மகனார்‌ தமக்கு வாய்‌ நேரான்‌ 

இந்த நிலைமை அறிவேன்‌ என்று இரவு கழிந்து நிரை மேய்க்க 
மைந்தனார்‌ தாம்‌ போயின பின்‌ மறைந்து சென்றான்‌ மறை முதியோன்‌ 


சென்ற மறையோன்‌ திருமகனார்‌ சிறந்த ஊர்‌ ஆன்‌ நிரை கொடூ போய்‌ 
மன்றல்‌ மருவும்‌ புறவின்‌ கண்‌ மேய்ப்பார்‌ மண்ணி மணற்‌ குறையில்‌ 
அன்று திரளக்‌ கொடு சென்ற அதனை அறிந்து மறைந்தப்‌ பால்‌ 

நின்ற குரவின்‌ மிசை ஏறி நிகழ்வது அறிய ஒளித்து இருந்தான்‌ 


அன்பு புரியும்‌ பிரம சாரிகளும்‌ மூழ்கி அரனார்க்கு 

முன்பு போல மணல்‌ கோயில்‌ ஆக்கி முகை மென்‌ மலர்‌ கொய்து 

பின்பு வரும்‌ ஆன்‌ முலை பொழிபால்‌ பெருகும்‌ குடங்கள்‌ பேணும்‌ இடம்‌ 
தன்பால்‌ கொணர்ந்து தாபித்துப்‌ பிறவும்‌ வேண்டுவன சமைத்தார்‌ 


4.6.41 


4.6.42 


4.6.43 


4.6.44 


4.6.45 


4.6.46 


1227 


1258 


1259 


1260 


1261 


1262 


1263 


1264 


1265 


1266 


36 


நின்ற விதியின்‌ விளையாட்டால்‌ நிறைந்த அரும்‌ பூசனை தொடங்கி 

ஒன்றும்‌ உள்ளத்து உண்மையினால்‌ உடைய நாதன்‌ திரு முடிமேல்‌ 

மன்றல்‌ விரவும்‌ திருப்‌ பள்ளித்‌ தாமம்‌ சாத்தி மஞ்சனமா 

நன்று நிறை தீம்‌ பால்‌ குடங்கள்‌ எடுத்து நயப்பு உற்று ஆட்டுதலும்‌ 4.6.47 


பரவ மேல்‌ மேல்‌ எழும்‌ பரிவும்‌ பழைய பான்மை மிகும்‌ பண்பும்‌ 

விரவ மேதக்கவர்‌ பால்‌ மேவும்‌ பெருமை வெளிப்‌ படூப்பான்‌ 

அரவம்‌ மேவும்‌ சடைமுடியார்‌ அருளாம்‌ என்ன அறிவு அழிந்து 

குரவ மேவு முது மறையோன்‌ கோப மேவும்‌ படி கண்டான்‌ 4.6.48 


கண்ட போதே விரைந்து இழிந்து கடிது சென்று கைத்‌ தண்டு 

கொண்டு மகனார்‌ திரு முதுகில்‌ புடைத்துக்‌ கொடிதாம்‌ மொழி கூறத்‌ 

தொண்டு புரியும்‌ சிறிய பெரும்‌ தொன்றலார்‌ தம்‌ பெருமான்‌ மேல்‌ 

மண்டு காதல்‌ அருச்சனையின்‌ வைத்தார்‌ மற்று ஒன்று அறிந்திலரால்‌ 4.6.49 


மேலாம்‌ பெரியோர்‌ பலகாலும்‌ வெகுண்டோன்‌ அடிக்க வேறு உணரார்‌ 

பாலார்‌ திருமஞ்சனம்‌ ஆட்டும்‌ பணியில்‌ சலியாதது கண்டு 

மாலா மறையோன்‌ மிகச்‌ செயிர்த்து வைத்த திருமஞ்சனக்‌ குடப்பால்‌ 

காலால்‌ இடறிச்‌ சிந்தினான்‌ கையால்‌ கடமைத்‌ தலை நின்றான்‌ 4.6.50 


சிந்தும்‌ பொழுதில்‌ அது நோக்கும்‌ சிறுவர்‌ இறையில்‌ தீயோனைத்‌ 

தந்தை எனவே அறிந்தவன்‌ தன்‌ தாள்கள்‌ சிந்தும்‌ தகுதியினால்‌ 

முந்தை மருங்கு கிடந்த கோல்‌ எடுத்தார்க்கு அதுவே முறைமை யினால்‌ 

வந்து மழுவாயிட எறிந்தார்‌ மண்‌ மேல்‌ வீழ்ந்தான்‌ மறையோனும்‌ 4.6.51 


எறிந்த அதுவே அர்ச்சனையில்‌ இடையூறு அகற்றும்‌ படையாக 

மறிந்த தாதை இருதாளும்‌ துணித்த மைந்தர்‌ பூசனையில்‌ 

அறிந்த இடையூறு அகற்றினர்‌ ஆய்‌ முன்‌ போல்‌ அருச்சித்திடப்புகலும்‌ 

செறிந்த சடை நீள்‌ முடியாரும்‌ தேவியோடும்‌ விடை ஏறி 4.6.52 


பூத கணங்கள்‌ புடை சூழப்‌ புராண முனிவர்‌ புத்தேளிர்‌ 

வேத மொழிகள்‌ எடுத்து ஏத்த விமல மூர்த்தி திரு உள்ளம்‌ 

காதல்‌ கூர வெளிப்‌ படலும்‌ கண்டு தொழுது மனம்‌ களித்துப்‌ 

பாத மலர்கள்‌ மேல்‌ விழுந்தார்‌ பத்தி முதிர்ந்த பாலகனார்‌ 4.6.53 


தொடுத்த இதழி சூழ்‌ சடையார்‌ துணைத்‌ தாள்‌ நிழல்‌ கீழ்‌ விழுந்தவரை 

எடுத்து நோக்கி நம்‌ பொருட்டால்‌ ஈன்ற தாதை விழ எறிந்தாய்‌ 

அடுத்த தாதை இனி உனக்கு நாம்‌ என்று அருள்‌ செய்து அணைத்து அருளி 
மடுத்த கருணையால்‌ தடளி உச்சி மோந்து மகிழ்ந்து அருள 4.6.54 


செங்கண்‌ விடையார்‌ திரு மலர்க்கை தீண்டப்‌ பெற்ற சிறுவனார்‌ 

அங்கண்‌ மாயை யாக்கையின்‌ மேல்‌ அளவின்று உயர்ந்த சிவமயமாய்‌ 

பொங்கி எழுந்த திரு அருளின்‌ மூழ்கிப்‌ பூ மேல்‌ அயன்‌ முதலாம்‌ 

துங்க அமரர்‌ துதி செய்யச்‌ சூழ்ந்த ஒளியில்‌ தோன்றினார்‌ 4.6.55 


அண்டர்‌ பிரானும்‌ தொண்டர்‌ தமக்கு அதிபன்‌ ஆக்கி அனைத்து நாம்‌ 

உண்ட கலமும்‌ உடுப்பனவும்‌ சூடுவனவும்‌ உனக்காகச்‌ 

சண்டீசனும்‌ ஆம்‌ பதம்‌ தந்தோம்‌ என்று அங்கு அவர்‌ பொன்‌ தட முடிக்குத்‌ 

துண்ட மதிசேர்‌ சடைக்‌ கொன்றை மாலை வாங்கிச்‌ சூட்டினார்‌ 4.6.56 


1267 


1266 


1269 


1270 


எல்லா உலகும்‌ ஆர்ப்பு எடுப்ப எங்கும்‌ மலர்‌ மாரிகள்‌ பொழியப்‌ 
பல்லாயிரவர்‌ கண நாதர்‌ படி ஆடிக்‌ களி பயிலச்‌ 
சொல்லார்‌ மறைகள்‌ துதி செய்யச்‌ சூழ்‌ பல்லியங்கள்‌ எழச்‌ சைவ 
நல்லாறு ஓங்க நாயகமாம்‌ நங்கள்‌ பெருமான்‌ தொழுது அணைந்தார்‌ 


ஞாலம்‌ அறியப்‌ பிழை புரிந்து நம்பர்‌ அருளால்‌ நால்‌ மறையின்‌ 
சீலம்‌ திகழும்‌ சேய்ஞலூர்ப்‌ பிள்ளையார்‌ தம்‌ திருக்கையில்‌ 
கோல மழுவால்‌ ஏறுண்டு குற்றம்‌ நீங்கிச்‌ சுற்றம்‌ உடன்‌ 

மூல முதல்வர்‌ சிவ லோகம்‌ எய்தப்‌ பெற்றான்‌ முது மறையோன்‌ 


வந்து மிகை செய்‌ தாதை தாள்‌ மழுவால்‌ துணித்த மறைச்‌ சிறுவர்‌ 
அந்த உடம்பு தன்‌ உடனே அரனார்‌ மகனார்‌ ஆயினார்‌ 

இந்த நிலைமை அறிந்தாரார்‌? ஈறிலாதார்‌ தமக்கு அன்பு 

தந்த அடியார்‌ செய்தனவே தவமாம்‌ அன்றோ சாற்றும்‌ கால்‌ 


சுந்தர மூர்த்தி சுவாமிகள்‌ துதி 

நேசம்‌ நிறைந்த உள்ளத்தால்‌ நீலம்‌ நிறைந்த மணி கண்டத்து 

ஈசன்‌ அடியார்‌ பெருமையினை எல்லா உயிரும்‌ தொழ எடுத்துத்‌ 
தேசம்‌ உய்யத்‌ திருத்‌ தொண்டத்‌ தொகை முன்‌ பணித்த திருவாளன்‌ 
வாச மலர்‌ மென்‌ கழல்‌ வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம்‌ 


சருக்கம்‌ 4-க்குத்‌ திருவிருத்தம்‌ - 1270 


திருச்சிற்றம்பலம்‌ 


மும்மையால்‌ உலகாண்ட சருக்கம்‌ முற்றிற்று. 


ப 


4.6.57 


4.6.58 


4.6.59 


4.6.60 


38 


திருச்சிற்றம்பலம்‌ 
5. திருநின்ற சருக்கம்‌ 
வி திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ புராணம்‌ (1271 - 1699) 
5.2 குலச்சிறை நாயனார்‌ புராணம்‌ (1700-1710) 
3.3 பெரு மிழலைக்‌ குறும்ப நாயனார்‌ புராணம்‌ (1711-1721) 
5.4 காரைக்கால்‌ அம்மையார்‌ புராணம்‌ (1722-1787) 
லி அப்பூதி அடிகள்‌ நாயனார்‌ புராணம்‌ (1788-1832) 
5.6 திரு நீல நக்க நாயனார்‌ புராணம்‌ (1833 -1870) 
5.7 நமிநந்தி அடிகள்‌ நாயனார்‌ புராணம்‌ (1871 -1902 ) 


5.1 திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ புராணம்‌ (1271 - 1699) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1271 


1272 


1273 


1274 


1275 


1270 


1277 


திரு நாவுக்கு அரசர்‌ வளர்‌ திருத்‌ தொண்டின்‌ நெறி வாழ 

வரு ஞானத்‌ தவமுனிவர்‌ வாகீசர்‌ வாய்மை திகழ்‌ 

பெரு நாமச்‌ சீர்‌ பரவல்‌ உறுகின்றேன்‌ பேர்‌ உலகில்‌ 

ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன்‌ 11 


தொன்மை முறை வரு மண்ணின்‌ துகள்‌ அன்றித்‌ துகள்‌ இல்லா 

நன்மை நிலை ஒழுக்கத்து நலம்‌ சிறந்த குடி மல்கிச்‌ 

சென்னி மதி புனையவளர்‌ மணி மாடச்‌ செழும்‌ பதிகள்‌ 

மன்னி நிறைந்து உளது திரு முனைப்பாடி வளநாடூ 3.12 


புனப்‌ பண்ணை மணியினோடும்‌ புறவின்‌ நறும்‌ புதுமலரின்‌ 

கனப்பெண்ணில்‌ திரை சுமந்து கரை மருங்கு பெரும்‌ பகட்டேர்‌ 

இனப்‌ பண்ணை உழும்‌ பண்ணை எறிந்து உலவி எவ்வுலகும்‌ 

வனப்பெண்ண வரும்‌ பெண்ணை மா நதி பாய்‌ வளம்‌ பெருகும்‌ வி 


காலெல்லாம்‌ தகட்டூ வரால்‌ கரும்பு எல்லாம்‌ கண்‌ பொழி தேன்‌ 

பாலெல்லாம்‌ கதிர்ச்‌ சாலி பரப்பு எல்லாம்‌ குலைக்‌ கமுகு 

சாலெல்லாம்‌ தரள நிரை தடம்‌ எல்லாம்‌ செங்கழுநீர்‌ 

மேலெல்லா ம்‌ அகில்‌ தூபம்‌ விருந்து எல்லாம்‌ திருந்து மனை 5.1.4 


கடைஞர்‌ மிடை வயல்‌ குறைத்த கரும்பு குறை பொழி கொழும்‌ சாறு 

இடை தொடுத்த தேன்‌ கிழிய இழிந்து ஒழுகு நீத்தம்‌ உடன்‌ 

புடை பரந்து ஞிமிறொலிப்பப்‌ புதுப்‌ புனல்‌ போல்‌ மடை உடைப்ப 

உடை மடையக்‌ கரும்படு கட்டியின்‌ அடைப்ப ஊர்கள்‌ தொறும்‌ 21a 


கரும்‌ கதலிப்‌ பெருங்குலைகள்‌ களிற்றுக்‌ கைம்‌ முகம்‌ காட்ட 

மருங்கு வளர்‌ கதிர்ச்‌ செந்நெல்‌ வயப்‌ புரவி முகம்‌ காட்டப்‌ 

பெருஞ்சகடு தேர்‌ காட்ட வினைஞர்‌ ஆர்ப்பொலி பிறங்க 

நெருங்கிய சாதுரங்க பல நிகர்பனவாம்‌ நிறை மருதம்‌ 5.1.6 


நறையாற்றுங்‌ கமுகு நவ மணிக்‌ கழுத்தின்‌ உடன்‌ கூந்தல்‌ 
பொறை ஆற்றா மகளிர்‌ எனப்‌ புறம்பு அலை தண்டலை வேலித்‌ 


1278 


1279 


1280 


1281 


1282 


1283 


1284 


1285 


1286 


1287 


துறை ஆற்ற மணி வண்ணச்‌ சுரும்பு இரைக்கும்‌ பெரும்‌ பண்ணை 
நிறை ஆற்று நீர்க்‌ கொழுந்து படர்ந்தேறும்‌ நிலைமையதால்‌ 


மரு மேவு மலர்‌ மேய மா கடலினுட்‌ படியும்‌ 

உரு மேகம்‌ என மண்டி உகைத்த கரும்‌ கன்று போல்‌ 
வரு மேனிச்‌ செங்கண்‌ வரால்‌ மட முட்டப்‌ பால்‌ சொரியும்‌ 
௧௬ மேதி தனைக்‌ கொண்டு கரை புரள்வ திரை வாவி 


மொய்யளி சூழ்‌ நிரைநீல முழு வலயங்களின்‌ அலையச்‌ 
செய்ய தளிர்‌ நறு விரலில்‌ செழு முகையின்‌ நகம்‌ சிறப்ப 
மெய்யொளியின்‌ நிழல்‌ காணும்‌ ஆடி என வெண்‌ மதியை 
வைய மகள்‌ கை அணைத்தால்‌ போல்‌ உயர்வ மலர்ச்‌ சோலை 


எயில்‌ குலவும்‌ வளம்‌ பதிகள்‌ எங்கும்‌ மணம்‌ தங்கும்‌ வயல்‌ 
பயிர்க்‌ கண்வியல்‌ இடங்கள்‌ பல பரந்து உயர்‌ நெற்‌ கூடுகளும்‌ 
வெயில்‌ கதிர்மென்‌ குழை மகளிர்‌ விரவிய மாடமும்‌ மேவி 
மயில்‌ குலமும்‌ முகல்‌ குலமும்‌ மாறாட மருங்கு ஆடும்‌ 


மறம்‌ தரு தீ நெறி மாற மணிகண்டர்‌ வாய்மை நெறி 
அறம்‌ தரு நாவுக்கரசும்‌ ஆலால சுந்தரரும்‌ 

பிறந்து அருள உளதானால்‌ நம்‌ அளவோ பேர்‌ உலகில்‌ 
சிறந்த திருமுனைப்‌ பாடித்‌ திறம்‌ பாடும்‌ சீர்ப்‌ பாடு 


இவ்‌ வகைய திரு நாட்டில்‌ எனைப்‌ பல ஊர்களும்‌ என்றும்‌ 
மெய்‌ வளங்கள்‌ ஓங்க வரும்‌ மேன்மையன ஆங்கு அவற்றுள்‌ 
சைவ நெறி ஏழ்‌ உலகும்‌ பாலிக்கும்‌ தன்மையினால்‌ 
தெய்வ நெறிச்‌ சிவம்‌ பெருக்கும்‌ திருவாமூர்‌ திருவாமூர்‌ 


ஆங்கு வன முலைகள்‌ சுமந்து அணங்குவன மகளிர்‌ இடை 
ஏங்குவன நூபுரங்கள்‌ இரங்குவன மணிக்‌ காஞ்சி 
ஓங்குவன மாட நிரை ஒழுகுவன வழுவில்‌ அறம்‌ 

நீங்குவன தீங்கு நெறி நெருங்குவன பெரும்‌ குடிகள்‌ 


மலர்‌ நீலம்‌ வயல்‌ காட்டும்‌ மைஞ்‌ ஞீலம்‌ மதி காட்டும்‌ 
அலர்‌ நீடு மறு காட்டும்‌ அணி ஊசல்‌ பல காட்டும்‌ 

புலர்‌ நீலம்‌ இருள்‌ காட்டும்‌ பொழுது உழவர்‌ ஒலி காட்டும்‌ 
கல நீடு மனை காட்டும்‌ கரை காட்டாப்‌ பெருவளங்கள்‌ 


தலத்தின்‌ கண்‌ விளங்கிய அத்‌ தனிப்‌ பதியில்‌ அனைத்து வித 
நலத்தின்‌ கண்‌ வழுவாத நடை மரபில்‌ குடி நாப்பண்‌ 

விலங்கின்‌ மனை ஒழுக்கத்தின்‌ மேதக்க நிலைவேளாண்‌ 
குலத்தின்‌ கண்‌ வரும்‌ பெருமைக்‌ குறுக்கையர்‌ தம்‌ குடி விளங்கும்‌ 


அக்‌ குடியின்‌ மேல்‌ தோன்றலாய பெரும்‌ தன்மையினார்‌ 
மிக்க மனை அறம்‌ புரிந்து விருந்து அளிக்கும்‌ மேன்மையினார்‌ 
ஒக்கல்‌ வளர்‌ பெரும்‌ சிறப்பின்‌ உளர்‌ ஆனார்‌ உளர்‌ ஆனார்‌ 
திக்கு நிலவும்‌ பெருமை திகழ வரும்‌ புகழனார்‌ 


புகழனார்‌ தமக்கு உரிமைப்‌ பொருவில்‌ குலக்குடியின்‌ கண்‌ 
மகிழவரு மணம்‌ புணர்ந்த மாதினியார்‌ மணி வயிற்றில்‌ 


39 


5.1.10 


உரி ரி 9 


௮.1.12 


1-13 


5.1.14 


Salsa 


5.1.16 


1286 


1289 


1290 


1291 


1292 


1293 


1294 


1295 


1296 


1297 


நிகழும்‌ மலர்ச்‌ செங்கமல நிரை இதழின்‌ அகவயினில்‌ 
திகழ வருந்‌ திரு அனைய திலகவதியார்‌ பிறந்தார்‌ 


திலகவதியார்‌ பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன்‌ பின்‌ 
அலகில்‌ கலைத்‌ துறை தழைப்ப அரும்‌ தவத்தோர்‌ நெறிவாழ 
உலகில்‌ வரும்‌ இருள்‌ நீக்கி ஒளி விளங்கு கதிர்‌ போல்‌ பின்‌ 
மலரும்‌ மருள்‌ நீக்கியார்‌ வந்து அவதாரம்‌ செய்தார்‌ 


மாதினியார்‌ திரு வயிற்றின்‌ மன்னிய சீர்ப்‌ புகனார்‌ 

காதலனார்‌ உதித்த தற்பின்‌ கடன்‌ முறைமை மங்கலங்கள்‌ 
மேதகு நல்‌ வினை சிறப்ப விரும்பிய பாராட்டினுடன்‌ 

ஏதமில்‌ பல்‌ கிளை போற்ற இளங்‌ குழவிப்‌ பதம்‌ கடந்தார்‌ 

மருள்‌ நீக்கியார்‌ சென்னி மயிர்‌ நீக்கும்‌ மணவினையும்‌ 

தெருண்‌ நீர்ப்பன்‌ மாந்தர்‌ எலாம்‌ மகிழ்‌ சிறப்பச்‌ செய்து அதற்பின்‌ 
பொருள்‌ நீத்தம்‌ கொள வீசிப்‌ புலன்‌ கொளுவ மன முகிழ்த்த 
சுருள்‌ நீக்கி மலர்‌ விக்கும்‌ கலை பயிலத்‌ தொடங்கு வித்தார்‌ 


தந்தையார்‌ களி மகிழ்ச்சி தலை சிறக்க முறைமையினால்‌ 


சிந்தை மலர்ந்து எழும்‌ உணர்வில்‌ செழும்‌ கலையின்‌ திறங்கள்‌ எல்லாம்‌ 


முந்தை முறைமையில்‌ பயின்று முதிர அறிவு எதிரும்‌ வகை 
மைந்தனார்‌ மறு ஒழித்த இளம்‌ பிறை போல்‌ வளர்‌ கின்றார்‌ 


அந்நாளில்‌ திலகவதியாருக்கு ஆண்டு ஆறு இரண்டின்‌ 
முன்னாக ஒத்த குல முதல்‌ வேளாண்‌ குடித்‌ தலைவர்‌ 

மின்னார்‌ செஞ்சடை அண்ணல்‌ மெய்‌ அடிமை விருப்புடையார்‌ 
பொன்னாரும்‌ மணி மெளலிப்‌ புரவலன்‌ பால்‌ அருள்‌ உடையார்‌ 


ஆண்‌ தகைமைத்‌ தொழிலின்‌ கண்‌ அடல்‌ அரியேறு என உள்ளார்‌ 
காண்‌ தகைய பெருவனப்பில்‌ கலிப்பகையார்‌ எனும்‌ பெயரார்‌ 
பூண்ட கொடைப்‌ புகழனார்‌ பால்‌ பொருவின்‌ மகள்‌ கொள்ள 
வேண்டி எழுங்‌ காதலினால்‌ மேலோரைச்‌ செலவிட்டார்‌ 


அணங்கு அனைய திலகவதியார்‌ தம்மை ஆங்கு அவர்க்கு 

மணம்‌ பேசி வந்தவரும்‌ வந்தபடி அறிவிப்பக்‌ 

குணம்‌ பேசிக்‌ குலம்‌ பேசிக்‌ கோதில்‌ சீர்ப்‌ புகழனார்‌ 

பணம்‌ கொள்‌ அரவு அகல்‌ அல்குல்‌ பைந்‌ தொடியை மணம்‌ நேர்ந்தார்‌ 


கன்னித்‌ திருத்‌ தாதையார்‌ மணம்‌ இசைவு கலிப்பகையார்‌ 

முன்‌ அணைந்தார்‌ அறிவிப்ப வதுவை வினை முடிப்பதன்‌ முன்‌ 
மன்னவற்கு வடபுலத்து ஓர்‌ மாறு ஏற்க மற்றவர்மேல்‌ 

அன்னவர்க்கு விடை கொடுத்தான்‌ அவ்வினை மேல்‌ அவர்‌ அகன்றார்‌ 


வேந்தற்கு உற்று உழி வினை மேல்‌ வெஞ்சமத்தில்‌ விடை கொண்டு 
போந்த வரும்‌ பொரு படையும்‌ உடன்‌ கொண்டு சில நாளில்‌ 
காய்ந்த சினப்‌ பகைப்‌ புலத்தைக்‌ கலந்து கடும்‌ சமர்க்‌ கடலை 
நீந்துவார்‌ நெடு நாள்கள்‌ நிறை வெம்‌ போர்த்‌ துறை விளைத்தார்‌ 


ஆய நாள்‌ இடை இப்பால்‌ அணங்கு அனையாள்‌ தனைப்‌ பயந்த 
தூயகுலப்‌ புகழனார்‌ தொன்று தொடு நிலையாமை 


40 


217 


5.1.18 


» AE, 


5.1.20 


1௮ம்‌ 


3.1.22 


2122 


5.1.24 


24.22 


5.1.26 


1298 


1299 


1300 


1301 


1302 


1303 


1304 


1305 


1306 


1307 


மேய வினைப்‌ பயத்தாலே இவ்‌ உலகை விட்டு அகலத்‌ 
தீய அரும்‌ பிணி உழந்து விண்‌ உலகில்‌ சென்று அடைந்தார்‌ 


மற்றவர்‌ தாம்‌ உயிர்‌ நீப்ப மனைவியார்‌ மாதினியார்‌ 
சுற்றம்‌ உடன்‌ மக்களையும்‌ துகளாவே நீத்துப்‌ 
பெற்றிமையால்‌ உடன்‌ என்றும்‌ பிரியாத உலகு எய்தும்‌ 
கற்பு நெறி வழுவாமல்‌ கணவனார்‌ உடன்‌ சென்றார்‌ 


தாதையாரும்‌ பயந்த தாயாரும்‌ இறந்த அதன்‌ பின்‌ 
மாதரார்‌ திலகவதியாரும்‌ அவர்‌ பின்‌ வந்த 

காதலனார்‌ மருண்‌ நீக்கியாரும்‌ மனக்‌ கவலையினால்‌ 
பேது உறு நல்‌ சுற்றமொடும்‌ பெரும்‌ துயரில்‌ அழுந்தினார்‌ 


ஒருவாறு பெரும்‌ கிளைஞர்‌ மனம்‌ தேற்றத்‌ துயர்‌ ஒழிந்து 

பெரு வானம்‌ அடைந்தவர்க்குச்‌ செய்‌ கடன்கள்‌ பெருக்கினார்‌ 
மருவார்மேல்‌ மன்னவற்காய்‌ மலையப்‌ போம்‌ கலிப்பகையார்‌ 
பொருவாரும்‌ போர்க்‌ களத்தில்‌ உயிர்‌ கொடுத்துப்‌ புகழ்‌ கொண்டார்‌ 


வெம்‌ முனை மேல்‌ கலிப்பகையார்‌ வேல்‌ வேந்தன்‌ ஏவப்‌ போய்‌ 
அம்‌ முனையில்‌ பகை முருக்கி அமர்‌ உலகம்‌ ஆள்வதற்குத்‌ 

தம்‌ உடைய கடன்‌ கழித்த பெரு வார்த்தை தலம்‌ சாற்றச்‌ 
செம்மலர்‌ மேல்‌ திரு அனைய திலகவதியார்‌ கேட்டார்‌ 


எந்தையும்‌ எம்‌ அனையும்‌ அவர்க்கு எனக்‌ கொடுக்க இசைந்தார்கள்‌ 
அந்த முறையால்‌ அவர்க்கே உரியது நான்‌ ஆதலினால்‌ 

இந்த உயிர்‌ அவர்‌ உயிரோடு இசைவிப்பன்‌ எனத்‌ துணிய 

வந்தவர்‌ தம்‌ அடி இணை மேல்‌ மருண்‌ நீக்கியார்‌ விழுந்தார்‌ 


அந்‌ நிலையில்‌ மிகப்‌ புலம்பி அன்னையும்‌ அத்தனும்‌ அகன்ற 
பின்னையும்‌ நான்‌ உமை வணங்கப்‌ பெறுதலின்‌ உயிர்‌ தரித்தேன்‌ 
என்னை இனித்‌ தனிக்‌ கைவிட்டு ஏகுவீர்‌ எனில்‌ யானும்‌ 

முன்னம்‌ உயிர்‌ நீப்பன்‌ என மொழிந்து இடரின்‌ அழுந்தினார்‌ 


தம்பியார்‌ உளர்‌ ஆக வேண்டும்‌ என வைத்த தயா 

உம்பர்‌ உலகு அணைய உறு நிலை விலக்க உயிர்‌ தாங்கி 

அம்‌ பொன்‌ மணி நூல்‌ தாங்காது அனைத்து உயிர்க்கும்‌ அருள்‌ தாங்கி 
இம்பர்‌ மனைத்‌ தவம்‌ புரிந்து திலகவதியார்‌ இருந்தார்‌ 


மாசின்‌ மனத்‌ துயர்‌ ஒழிய மருண்‌ நீக்கியார்‌ நிரம்பித்‌ 

தேச நெறி நிலையாமை கண்டு அறங்கள்‌ செய்வார்‌ ஆய்க்‌ 
காசினி மேல்‌ புகழ்‌ விளங்க நிதி அளித்துக்‌ கருணையினால்‌ 
ஆசில்‌ அறச்‌ சாலைகளும்‌ தண்ணீர்ப்‌ பந்தரும்‌ அமைப்பார்‌ 


கா வளர்த்தும்‌ குளம்‌ தொட்டும்‌ கடப்பாடு வழுவாமல்‌ 
மேவினர்க்கு வேண்டுவன மகிழ்ந்து அளித்தும்‌ விருந்து அளித்தும்‌ 
நாவலர்க்கு வளம்‌ பெருக நல்கியும்‌ நால்‌ நிலத்து உள்ளோர்‌ 
யாவர்க்கும்‌ தவிராத ஈகை வினைத்‌ துறை நின்றார்‌ 


நில்லாத உலகு இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை 
அல்லேன்‌ என்று அறத்‌ துறந்து சமயங்களான வற்றின்‌ 


41 


> A 


5.1.28 


ரி 


5.1.30 


பம்‌ 


= Fi [re 7 


1-53 


5.1.34 


212௮2 


5.1.36 


1308 


1309 


1310 


1511 


1312 


13.13 


1314 


1315 


1316 


1214 


நல்ல்லாறு தெரிந்துணர நம்பர்‌ அருளாமை யினால்‌ 
கொல்லாமை மறைந்து உறையும்‌ அமண்‌ சமயம்‌ குறுகுவார்‌ 


பாடலி புத்திரம்‌ என்னும்‌ பதி அணைந்து சமண்‌ பள்ளி 
மாடணைந்தார்‌ வல்லமணர்‌ மருங்கு அணைந்து மற்றவர்க்கு 
வீடு அறியும்‌ நெறி இதுவே என மெய்‌ போல்‌ தங்களுடன்‌ 
கூடவரும்‌ உணர்வு கொளக்‌ குறி பலவும்‌ கொளுவினார்‌ 


அங்கு அவரும்‌ அமண்‌ சமயத்து அரும்‌ கலை நூல்‌ ஆன எலாம்‌ 
பொங்கும்‌ உணர்வுறப்‌ பயின்றே அந்‌ நெறியில்‌ புலன்‌ சிறப்பத்‌ 
துங்க முழு உடல்‌ சமணர்‌ சூழ்ந்து மகிழ்வார்‌ அவர்க்குத்‌ 
தங்களில்ன்‌ மேலாம்‌ தரும சேனர்‌ எனும்‌ பெயர்‌ கொடுத்தார்‌ 


அத்துறையின்‌ மீக்‌ கூரும்‌ அமைதியினால்‌ அகல்‌ இடத்தில்‌ 
சித்த நிலை அறியாதாரையும்‌ வாதின்‌ கண்‌ 

உய்த்த உணர்வினில்‌ வென்றே உலகின்‌ கண்‌ ஒளி உடைய 
வித்தகராய்‌ அமண்‌ சமயத்‌ தலைமையினில்‌ மேம்‌ பட்டார்‌ 


அந்‌ நெறியின்‌ மிக்கார்‌ அவர்‌ ஒழுக ஆன்ற தவச்‌ 
செந்நெறியின்‌ வைகும்‌ திலகவதியார்‌ தாமும்‌ 
தொன்னெறியின்‌ சுற்றத்‌ தொடர்பு ஒழியத்‌ தூய சிவ 
நன்னெறியே சேர்வதற்கு நாதன்‌ தாள்‌ நண்ணுவார்‌ 


பேராத பாசப்‌ பிணிப்பு ஒழியப்‌ பிஞ்ஞகன்‌ பால்‌ 
ஆராத அன்பு பெற ஆதரித்த அம்‌ மடவார்‌ 
நீரார்‌ கெடில வட நீள்‌ கரையில்‌ நீடு பெரும்‌ 
சீரார்‌ திருவதிகை வீரட்டானம்‌ சேர்ந்தார்‌ 


சென்று திரு வீரட்டானத்து இருந்த செம்‌ பவளக்‌ 
குன்றை அடி பணிந்து கோதில்‌ சிவ சின்னம்‌ 
அன்று முதல்‌ தாங்கி ஆர்வம்‌ உறத்‌ தம்‌ கையால்‌ 
துன்று திருப்‌ பணிகள்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌ 


புலர்வதன்‌ முன்‌ திருவலகு பணி மாறிப்‌ புனி அகன்ற 
நலம்‌ மலி ஆன்‌ சாணத்தால்‌ நன்கு திரு மெழுக்கிட்டு 


மலர்‌ கொய்து கொடு வந்து மாலைகளும்‌ தொடுத்து அமைத்துப்‌ 


பலர்‌ புகழும்‌ பண்பினால்‌ திருப்பணிகள்‌ பல செய்தார்‌ 


நாளும்‌ மிகும்‌ பணி செய்து குறைந்து அடையும்‌ நன்னாளில்‌ 
கேளுறும்‌ அன்புற ஒழுகும்‌ கேண்மையினார்‌ பின்‌ பிறந்தார்‌ 
கோளுறு தீவினை முந்தப்‌ பர சமயம்‌ குறித்து அதற்கு 
மூளும்‌ மனக்‌ கவலையினால்‌ முற்ற வரும்‌ துயர்‌ உழந்து 


தூண்டு தவ விளக்கு அனையார்‌ சுடர்‌ ஒளியைத்‌ தொழுது என்னை 


ஆண்டு அருளும்‌ நீராகில்‌ அடியேன்‌ பின்‌ வந்தவனை 
ஈண்டு வினைப்‌ பர சமயக்‌ குழி நின்றும்‌ எடுத்து ஆள 
வேண்டும்‌ எனப்‌ பல முறையும்‌ விண்ணப்பம்‌ செய்தனரால்‌ 


தவம்‌ என்று பாய்‌ இடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும்‌ 
அவம்‌ ஒன்று நெறி வீழ்வான்‌ வீழாமே அருளும்‌ எனச்‌ 


42 


1 


5.1.38 


» ABEL, 


5.1.40 


5.1.41 


5.1.42 


5.1.43 


5.1.44 


5.1.45 


5.1.46 


1318 


1319 


1320 


1321 


1322 


1323 


1324 


1325 


1326 


1327 


சிவம்‌ ஒன்று நெறி நின்ற திலகவதியார்‌ பரவப்‌ 
பவம்‌ ஒன்றும்‌ வினை தீர்ப்பார்‌ திரு உள்ளம்‌ பற்றுவார்‌ 


மன்னு தபோ தனியார்க்குக்‌ கனவின்‌ கண்‌ மழ விடையார்‌ 
உன்னுடைய மனக்‌ கவலை ஒழி நீ உன்‌ உடன்‌ பிறந்தான்‌ 
முன்னமே முனியாகி எனை அடையத்‌ தவம்‌ முயன்றான்‌ 
அன்னவனை இனிச்‌ சூலை மடுத்து ஆள்வான்‌ என அருளி 


பண்டு புரி நல்‌ தவத்துப்‌ பழுதின்‌ அளவில்‌ இறை வழுவும்‌ 
தொண்டரை ஆளத்‌ தொடங்கும்‌ சூலை வேதனை தன்னைக்‌ 
கண்‌ தரு நெற்றியர்‌ அருளக்‌ கடும்‌ கனல்‌ போல்‌ அடும்‌ கொடிய 
மண்டு பெரும்‌ சூலை அவர்‌ வயிற்றின்‌ இடைப்‌ புக்கதால்‌ 


அடைவில்‌ அமண்‌ புரி தரும சேனர்‌ வயிற்று அடையும்‌ அது 
வட அனலும்‌ கொடு விடமும்‌ வச்சிரவும்‌ பிறவுமாம்‌ 
கொடிய எலாம்‌ ஒன்றாகும்‌ எனக்‌ குடரின்‌ அகம்‌ குடையப்‌ 
படர்‌ உழந்து நடுங்கி அமண்‌ பாழியறை இடை விழுந்தார்‌ 


அச்‌ சமயத்து இடைத்‌ தாம்‌ முன்‌ அதிகரித்து வாய்த்து வரும்‌ 
விச்சைகளால்‌ தடுத்திடவும்‌ மேல்‌ மேலும்‌ மிக முடுகி 

உச்சம்‌ உற வேதனை நோய்‌ ஒங்கி எழ ஆங்கு அவர்‌ தாம்‌ 
நச்சரவின்‌ விடம்‌ தலைக்‌ கொண்டு என மயங்கி நவையுற்றார்‌ 


அவர்‌ நிலைமை கண்ட அதற்பின்‌ அமண்‌ கையர்‌ பலர்‌ ஈண்டிக்‌ 
கவர்‌ கின்ற விடம்‌ போல்‌ முன்‌ கண்டு அறியாக்‌ கொடும்‌ சூலை 
இவர்‌ தமக்கு வந்தது இனி யாது செயல்‌ என்று அழிந்தார்‌ 
தவம்‌ என்று வினைப்‌ பெருக்கிச்‌ சார்பு அல்லா நெறிசார்வார்‌ 


புண்‌ தலைவன்‌ முருட்டு அமணர்‌ புலர்ந்து செயல்‌ அறியாது 
குண்டிகை நீர்‌ மந்திரித்துக்‌ குடிப்பித்தும்‌ தணியாமை 
கண்டு மிகப்‌ பீலி கொடு கால்‌ அளவும்‌ தடவி இடவும்‌ 
பண்டையினும்‌ நோவு மிகப்‌ பரிபவத்தால்‌ இடர்‌ உழந்தார்‌ 


தாவாத புகழ்த்‌ தரும சேனருக்கு வந்த பிணி 

ஓவாது நின்று இடலும்‌ ஒழியாமை உணர்ந்தாராய்‌ 

ஆ! ஆ! நாம்‌ என்‌ செய்கோம்‌ என்று அழிந்த மனத்தினராய்ப்‌ 
போவார்கள்‌ இது நம்மால்‌ போக்க அரிதாம்‌ எனப்‌ புகன்று 


குண்டர்களும்‌ கை விட்டார்‌ கொடும்‌ சூலை மிசைக்‌ கொண்டு 
மண்டி மிக மேல்‌ மேலும்‌ பெருகுதலால்‌ மதி மயங்கிப்‌ 

பண்டை உறவு உணர்ந்தார்க்குத்‌ திலகவதியார்‌ உளராகக்‌ 
கொண்டு அவர்பால்‌ ஊட்டுவான்‌ தனைவிட்டார்‌ குறிப்பு உணர்த்த 


ஆங்கு அவன்‌ போய்த்‌ திருவதிகை தணை அடைய அரும்‌ தவத்தார்‌ 
பூங்கமழ்‌ நந்தனவனத்தின்‌ புறம்பு அணையக்‌ கண்டு இறைஞ்சி 
ஈங்கு யான்‌ உமக்கு இளையார்‌ ஏவலினால்‌ வந்தது எனத்‌ 

தீங்கு உளவோ என வினவ மற்றவனும்‌ செப்புவான்‌ 


கொல்லாது சூலை நோய்‌ குடர்‌ முடக்கித்‌ தீராமை 
எல்லாரும்‌ கை விட்டார்‌ இது செயல்‌ என்‌ முன்‌ பிறந்த 


43 


5.1.47 


5.1.48 


5.1.49 


5.1.50 


பலம்‌ 


விக்‌ 


பில 


5.1.54 


௮ 


5.1.56 


1328 


1329 


1330 


1331 


1332 


1333 


1334 


1335 


1336 


1337 


நல்லாள்‌ பால்‌ சென்று இயம்பி நான்‌ உய்யும்படி கேட்டு இங்கு 
அல்லாகும்‌ பொழுது அணைவாய்‌ என்றார்‌ என்று அறிவித்தான்‌ 


என்று அவன்‌ முன்‌ கூறுதலும்‌ யான்‌ அங்கு உன்‌ உடன்‌ போந்து 
நன்று அறியா அமண்‌ பாழி நண்ணுகிலேன்‌ எனும்‌ மாற்றம்‌ 
சென்று அவனுக்கு உரை என்று திலகவதியார்‌ மொழிய 

அன்று அவனும்‌ மீண்டு போய்ப்‌ புகுந்தபடி அவர்க்கு உரைத்தான்‌ 


அவ்‌ வார்த்தை கேட்டலுமே அயர்வு எய்தி இதற்கு இனி யான்‌ 
எவ்வாறு செய்வன்‌ என ஈசர்‌ அருள்‌ கூடுதலால்‌ 

ஒவ்வா இப்‌ புன்‌ சமயத்து ஒழியா இத்துயர்‌ ஒழியச்‌ 

செவ்வாறு சேர்‌ திலக வதியார்‌ தாள்‌ சேர்வன்‌ என 


எடுத்த மனக்‌ கருத்து உய்ய எழுதலால்‌ எழு முயற்சி 
அடுத்தலுமே அயர்வு ஒதுங்கத்‌ திருவதிகை அணைவதனுக்கு 
உடுத்து உழலும்‌ பாய்‌ ஒழிய உறி உறு குண்டிகை ஒழியத்‌ 
தொடுத்த பீலியும்‌ ஒழியப்‌ போவதற்குத்‌ துணிந்து எழுந்தார்‌ 
பொய்‌ தரும்‌ மால்‌ உள்ளத்துப்‌ புன்‌ சமணர்‌ இடம்‌ கழிந்து 
மெய்‌ தருவான்‌ நெறி அடைவார்‌ வெண்‌ புடைவை மெய்‌ சூழ்ந்து 


கை தருவார்‌ தமை ஊன்றிக்‌ காணாமே இரவின்‌ கண்‌ 
செய்‌ தவ மாதவர்‌ வாழும்‌ திருவதிகை சென்று அடைவார்‌ 


சுலவி வயிற்று அகம்‌ கனலும்‌ சூலை நோயுடன்‌ தொடரக்‌ 


குலவி எழும்‌ பெருவிருப்புக்‌ கொண்டு அணையக்‌ குலவரை போன்று 


இலகு மணி மதில்‌ சோதி எதிர்‌ கொள்‌ திருவதிகையினில்‌ 
திலக வதியார்‌ இருந்த திரு மடத்தைச்‌ சென்று அணைந்தார்‌ 


வந்து அணைந்து திலகவதியார்‌ அடிமேல்‌ உற வணங்கி 
நம்‌ தமது குலம்‌ செய்த நல்‌ தவத்தின்‌ பயன்‌ அனையீர்‌ 


இந்த உடல்‌ கொடும்‌ சூலைக்‌ கிடைந்து அடைந்தேன்‌ இனி மயங்காது 


உய்ந்து கரை ஏறுநெறி உரைத்து அருளும்‌ என உரைத்து 


தாள்‌ இணை மேல்‌ விழுந்து அயரும்‌ தம்பியார்‌ தமை நோக்கி 
ஆள்‌ உடைய தம்‌ பெருமான்‌ அருள்‌ நினைந்து கை தொழுது 
கோளில்‌ பரசமய நெறிக்‌ குழியில்‌ விழுந்து அறியாது 

மூளும்‌ அரும்‌ துயர்‌ உழந்தீர்‌! எழுந்தீர்‌! என மொழிந்தார்‌ 


மற்ற வுரை கேட்டலும்‌ ஏ மருண்‌ நீக்கியார்‌ தாமும்‌ 

உற்ற பிணி உடல்‌ நடுங்கி எழுந்து தொழ உயர்‌ தவத்தோர்‌ 
கற்றை வேணியர்‌ அருளே காணும்‌ இது கழல்‌ அடைந்தோர்‌ 
பற்று அறுப்பார்‌ தமைப்‌ பணிந்து பணி செய்வீர்‌ எனப்‌ பணித்தார்‌ 


என்ற பொழுது அவர்‌ அருளை எதிர்‌ ஏற்றுக்‌ கொண்டு இறைஞ்ச 
நின்ற தபோதனியாரும்‌ நின்மலன்‌ பேர்‌ அருள்‌ நினைந்து 

சென்று திரு வீரட்டம்‌ புகுவதற்குத்‌ திருக்‌ கயிலைக்‌ 

குன்று உடையார்‌ திரு நீற்றை அஞ்சு எழுத்து ஓதிக்‌ கொடுத்தார்‌ 


திரு வாளன்‌ திரு நீறு திலகவதியார்‌ அளிப்ப 
பெரு வாழ்வு வந்தது எனப்‌ பெருந்தகையார்‌ பணிந்து ஏற்ற அங்கு 


44 


1௮ 


5.1.58 


ர BSL, 


5.1.60 


5.1.61 


5.1.62 


5.1.63 


5.1.64 


5.1.65 


5.1.66 


1338 


1339 


1340 


1341 


1342 


1343 


உருவார அணிந்து தமக்குற்ற இடத்து உய்யும்‌ நெறி 
தருவாராய்த்‌ தம்‌ முன்பு வந்தார்‌ பின்‌ தாம்‌ வந்தார்‌ 


நீறு அணிந்தார்‌ அகத்து இருளும்‌ நிறை கங்குல்‌ புறத்து இருளும்‌ 

மாற வரும்‌ திருப்‌ பள்ளி எழுச்சியினில்‌ மாதவம்‌ செய்‌ 

சீர்‌ அடியார்‌ திரு அலகும்‌ திரு மெழுக்கும்‌ தோண்டியும்‌ கொண்டு 
ஆறு அணிந்தார்‌ கோயிலின்‌ உள்‌ அடைந்தவரைக்‌ கொடு புக்கார்‌ 


திரைக்‌ கெடில வீரட்டானத்து இருந்த செங்கனக 

வரைச்‌ சிலையார்‌ பெரும்‌ கோயில்‌ தொழுது வலம்‌ கொண்டு இறைஞ்சித்‌ 
தரைத்‌ தலத்தின்‌ மிசை வீழ்ந்து தம்பிரான்‌ திரு அருளால்‌ 

உரைத்‌ தமிழ்‌ மாலைகள்‌ சாத்தும்‌ உணர்வு பெற உணர்ந்து உரைப்பார்‌ 


நீற்றால்‌ நிறைவு ஆகிய மேனியுடன்‌ 
நிறை அன்பு உறு சிந்தையில்‌ நேசம்‌ மிக 
மாற்றார்‌ புரம்‌ மாற்றிய வேதியரை மருளும்‌ 
பிணி மாயை அறுத்திடூவான்‌ 
கூற்று ஆயினவாறு விலக்ககிலீர்‌ என 
நீடிய கோதில்‌ திருப்பதிகம்‌ 
போற்றால்‌ உலகு ஏழின்‌ வரும்‌ துயரம்‌ 
போமாறு எதிர்‌ நின்று புகன்றனரால்‌ 


மன்னும்‌ பதிகம்‌ அது பாடியபின்‌ 

வயிறு உற்று அடு சூலை மறப்பிணிதான்‌ 
அந்‌ நின்ற நிலைக்‌ கண்‌ அகன்றிடலும்‌ 

அடியேன்‌ உயிரோடு அருள்‌ தந்தது எனாச்‌ 
செந்‌ நின்ற பரம்‌ பொருள்‌ ஆனவர்‌ தம்‌ 

திருவாரருள்‌ பெற்ற சிறப்பு உடையோர்‌ 
முன்‌ நின்ற தெருட்சி மருட்சியினால்‌ 

முதல்வன்‌ கருணைக்‌ கடல்‌ மூழ்கினாரே 


அங்கங்கள்‌ அடங்க உரோமம்‌ 

எலாம்‌ அடையப்‌ புளகம்‌ கண்‌ முகிழ்த்து அலரப்‌ 
பொங்கும்‌ புனல்‌ கண்கள்‌ பொழிந்து 

இழியப்‌ புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார்‌ 
இங்கு என்‌ செயல்‌ உற்ற பிழைப்பு 

அதனால்‌ ஏறாத பெருந்திடர்‌ ஏறிட நின்‌ 
தங்கும்‌ கருணைப்‌ பெரு வெள்ளம்‌ 

இடத்‌ தகுமோ என இன்னன தாம்‌ மொழிவார்‌ 


பொய்‌ வாய்மை பெருக்கிய 
புன்‌ சமயப்‌ பொறியில்‌ சமண்‌ நீசர்‌ புறத்‌ துறையாம்‌ 
அவ்வாழ்‌ குழியின்‌ கண்‌ விழுந்து 
எழுமாறு அறியாது மயங்கி அவம்‌ புரிவேன்‌ 
மை வாச நறும்‌ குழல்‌ மா மலையாள்‌ 
மணவாளன்‌ மலர்க்கழல்‌ வந்து அடையும்‌ 
இவ்‌ வாழ்வு பெறத்‌ தரு சூலையினுக்கு 
எதிர்செய்‌ குறை என்‌ கொல்‌ எனத்‌ தொழுவார்‌ 


45 


21207 


5.1.68 


5.1.69 


5.1.70 


21-71 


Dl 


313-73 


46 


1344 மேவுற்ற இவ்‌ வேலையில்‌ 

நீடிய சீர்‌ வீரட்டம்‌ அமர்ந்த பிரான்‌ அருளால்‌ 

பாவுற்று அலர்‌ செந்தமிழின்‌ சொல்‌ வளப்‌ 
பதிகத்‌ தொடைபாடிய பான்மையினால்‌ 

நாவுக்கு அரசு என்று உலகு ஏழினும்‌ 
நின்‌ நன்நாமம்‌ நயப்புற மன்னுக என்று 

யாவர்க்கும்‌ வியப்புற மஞ்சு உறைவான்‌ 
இடையே ஒருவாய்மை எழுந்ததுவே 5.1.74 


1345 இத்‌ தன்மை நிகழ்ந்துழி 

நாவின்‌ மொழிக்கு இறை ஆகிய அன்பரும்‌ இந்‌ நெடுநாள்‌ 

சித்தம்‌ திகழ்‌ தீவினையேன்‌ அடையும்‌ 
திருவோ இது என்று தெருண்டு அறியா 

அத்தன்மையன்‌ ஆகிய இராவணனுக்கு 
அருளும்‌ கருணைத்‌ திறமான அதன்‌ 

மெய்த்‌ தன்மை அறிந்து துதிப்பதுவே 
மேல்‌ கொண்டு வணங்கினர்‌ மெய்யுறவே டி நரகு. 


1346 பரசும்‌ கருணைப்‌ பெரியோன்‌ 

அருளப்‌ பறி புன்‌ தலையோர்‌ நெறி பாழ்பட வந்து 

அரசு இங்கு அருள்‌ பெற்று உலகு 
உய்ந்தது எனா அடியார்‌ புடை சூழ்‌ அதிகைப்‌ பதி தான்‌ 

முரசம்‌ பட கந்துடி தண்ணுமை யாழ்‌ 
முழவம்‌ கிளை துந்துபி கண்டை உடன்‌ 

நிரை சங்கு ஒலி எங்கும்‌ முழங்குதலால்‌ 
நெடு மா கடல்‌ என்ன நிறைந்துளதே 5.1.76 


1347 மையல்‌ துறை ஏறி மகிழ்ந்து 

அலர்‌ சீர்‌ வாகீசர்‌ மனத்தொடு வாய்மையுடன்‌ 

மெய்‌ உற்ற திருப்பணி செய்பவராய்‌ 
விரவும்‌ சிவ சின்னம்‌ விளங்கிடவே 

எய்துற்ற தியானம்‌ அறா உணர்வும்‌ 
ஈறு இன்றி எழும்‌ திருவாசகமும்‌ 

கையில்‌ திகழும்‌ உழவாரமுடன்‌ கைக்‌ 
கொண்டு கலந்து கசிந்தனரே 2-27 


1348 மெய்ம்மைப்‌ பணி செய்த 

விருப்பு அதனால்‌ விண்ணோர்‌ தனி நாயகனார்‌ கழலில்‌ 

தம்‌ இச்சை நிரம்ப வரம்‌ பெறும்‌ 
அத்‌ தன்மைப்‌ பதி மேவியதா பதியார்‌ 

பொய்மைச்‌ சமயப்‌ பிணி விட்டவர்‌ 
முன்‌ போதும்‌ பிணி விட்டருளிப்‌ பொருளா 

எம்மைப்‌ பணிகொள்‌ கருணைத்‌ திறம்‌ 
இங்கு யார்‌ பெற்றனர்‌ என்ன இறைஞ்சினரே 5.1.78 


1349 இன்ன தன்மையில்‌ இவர்‌ சிவ நெறியினை எய்தி 
மன்னு பேர்‌ அருள்‌ பெற்று இடர்‌ நீங்கைய வண்ணம்‌ 
பன்னு தொன்மையில்‌ பாடலி புத்திர நகரில்‌ 
புன்மை யே புரி அமணர்‌ தாம்‌ கேட்டு அது பொறாராய்‌ 5.1.79 


1350 


1351 


[252 


1353 


1354 


1355 


1356 


1357 


1358 


1359 


தரும சேனர்க்கு வந்த அத்‌ தடுப்ப அரும்‌ சூலை 

ஒருவராலும்‌ இங்கு ஒழிந்திடாமையின்‌ அவர்‌ உய்யப்‌ போய்ப்‌ 
பெருகு சைவராய்ப்‌ பெயர்ந்து தம்‌ பிணி ஒழித்து உய்ந்தார்‌ 
மருவு நம்‌ பெரும்‌ சமயம்‌ வீழ்ந்தது என மருள்வார்‌ 


மலையும்‌ பல்‌ சமயங்களும்‌ வென்று மற்றவரால்‌ 

நிலையும்‌ பெற்ற இந்நெறி இனி அழிந்தது என்று அழுங்கிக்‌ 
கொலையும்‌ பொய்மையும்‌ இலம்‌ என்று கொடுமையே புரிவோர்‌ 
தலையும்‌ பீலியும்‌ தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தார்‌ 


இவ்வகைப்‌ பல அமணர்கள்‌ துயருன்‌ ஈண்டி 

மெய்‌ வகைத்‌ திறம்‌ அறிந்திடில்‌ வேந்தனும்‌ வெகுண்டு 
சைவனாகி நம்‌ விருத்தியும்‌ தவிர்க்கும்‌ மற்று இனி நாம்‌ 
செய்வது என்‌ என வஞ்சனை தெரிந்து சித்திரிப்பார்‌ 


தவ்வை கைவத்து நிற்றலின்‌ தரும சேனரும்‌ தாம்‌ 

பொய்‌ வகுத்தது ஓர்‌ சூலை தீர்ந்திலது எனப்‌ போய்‌ இங்கு 
எவ்வ மாக அங்கு எய்தி நம்‌ சமய அங்கனமும்‌ 

தெய்வ நிந்தையும்‌ செய்தனர்‌ எனச்‌ சொலத்‌ தெளிந்தார்‌ 


சொன்ன வண்ணமே செய்வது துணிந்த துன்‌ மதியோர்‌ 
முன்னம்‌ நாம்‌ சென்று முறைப்படுவோம்‌ என முயன்றே 
இன்ன தன்மையில்‌ இருள்‌ குழாம்‌ செல்வது போல 
மன்னன்‌ ஆகிய பல்லவன்‌ நகரில்‌ வந்து அணைந்தார்‌ 


உடை ஒழிந்து ஒரு பேச்சு இடை இன்றி நின்று உண்போர்‌ 
கடை அணைந்தவன்‌ வாயில்‌ காவலருக்கு நாங்கள்‌ 
அடைய வந்தமை அரசனுக்கு அறிவியும்‌ என்ன 

இடை அறிந்து புக்க வரும்‌ தம்‌ இறைவனுக்கு இசைப்பார்‌ 


அடிகண்மார்‌ எல்லாரும்‌ ஆகுலமாய்‌ மிக அழிந்து 
கொடி நுடங்கு திருவாயில்‌ புறத்து அணைந்தார்‌ எனக்‌ கூற 
வடி நெடுவேல்‌ மன்னவனும்‌ மற்றவர்‌ சார்பு ஆதலினால்‌ 
கடிது அணைவான்‌ அவர்க்கு உற்றது 

என்‌ கொல்‌ எனக்‌ கவன்று உரைத்தான்‌ 


கடை காவல்‌ உடையார்கள்‌ புகுத விடக்‌ காவலன்‌ பால்‌ 

நடை ஆடும்‌ தொழில்‌ உடையார்‌ நண்ணித்‌ தாம்‌ எண்ணியவாறு 
உடையார்‌ ஆகிய தரும சேனர்‌ பிணி உற்றாராய்ச்‌ 
சடையானுக்கு ஆளாய்‌ நின்‌ சமயம்‌ ஒழித்தார்‌ என்றார்‌ 


விரை அலங்கல்‌ பல்லவனும்‌ அது கேட்டு வெகுண்டு எழுந்து 

புரை உடைய மனத்தினராய்‌ போவதற்குப்‌ பொய்ப்‌ பிணி கொண்டு 
உரை சிறந்த சமயத்தை அழித்து ஒழியப்‌ பெறுவதே 

கரையில்‌ தவத்தீர்‌ இதனுக்கு என்‌ செய்வது எனக்‌ கனன்றான்‌ 


தலை நெறி ஆகிய சமயம்‌ தன்னை அழித்து உன்னுடைய 
நிலை நின்ற தொல்‌ வரம்பின்‌ நெறி அழித்த பொறி இலியை 
அலை புரிவாய்‌ எனப்‌ பரவி வாயால்‌ அஞ்சாது உரைத்தார்‌ 
கொலை புரியா நிலை கொண்டு பொய்‌ ஒழுகும்‌ அமண்‌ குண்டர்‌ 


47 


5.1.80 


5.1.81 


3182 


5.1.83 


5.1.84 


SAEs 


5.1.86 


3.1.87 


5.1.88 


5.1.89 


1360 


1361 


1362 


1363 


1364 


1365 


1366 


1367 


1368 


1369 


அருள்‌ கொண்ட உணர்வு இன்றி நெறிகோடி அறிவென்று 

மருள்‌ கொண்ட மன்னவனும்‌ மந்திரிகள்‌ தமை நோக்கித்‌ 

தெருள்‌ கொண்டோர்‌ இவர்‌ சொன்ன தீயோனைச்‌ செறுவதற்குப்‌ 
பொருள்‌ கொண்டு விடாது என்‌ பால்‌ கொடுவாரும்‌ எனப்‌ புகன்றான்‌ 


அரசனது பணிதலை நின்ற அமைச்சர்களும்‌ அந்நிலையே 
முரசு அதிரும்‌ தானையொடு முன்‌ சென்று முகில்‌ சூழ்ந்து 
விரை செறியும்‌ சோலை சூழ்‌ திருவதிகை தனை மேவி 
பரசமயப்‌ பற்று அறுத்த பான்மையினார்‌ பால்‌ சென்றார்‌ 


சென்று அணைந்த அமைச்சர்‌ உடன்‌ சேனை வீரரும்‌ சூழ்ந்து 
மின்‌ தயங்கு புரிவேணி வேதியனார்‌ அடியவரை 

இன்று நுமை அரசன்‌ அழைக்க எமை விடூத்தான்‌ போதும்‌ என 
நின்றவரை நேர்‌ நோக்கி நிறை தவத்தோர்‌ உரை செய்வார்‌ 


நாம்‌ ஆர்க்கும்‌ குடி அல்லோம்‌ என்று எடுத்து நான்மறையின்‌ 
கோமானை நதியின்‌ உடன்‌ குளிர்‌ மதி வாழ்‌ சடை யானைத்‌ 
தேமாலைச்‌ செந்தமிழின்‌ செழும்‌ திருத்‌ தாண்டகம்‌ பாடி 
ஆமாறு நீர்‌ அழைக்கும்‌ அடைவிலம்‌ என்று அருள்‌ செய்தார்‌ 


ஆண்ட அரசருள்‌ செய்யக்‌ கேட்ட வரும்‌ அடி வணங்கி 

வேண்டியவர்க்‌ கொண்டு ஏக விடை உகைத்தார்‌ திருத்தொண்டர்‌ 

ஈண்டு வரும்‌ வினைகளுக்கு எம்பிரான்‌ உளன்‌ என்று இசைந்து இருந்தார்‌ 
மூண்ட சினப்‌ போர்‌ மன்னன்‌ முன்‌ அணைந்து அங்கு அறிவித்தார்‌ 


பல்லவனும்‌ அது கேட்டுப்‌ பாங்கு இருந்த பாய்‌ உடுக்கை 
வல்‌ அமணர்‌ தமை நோக்கி மற்று அவனைச்‌ செய்வது இனிச்‌ 
சொல்லும்‌ என அறம்‌ துறந்து தமக்கு உறுதி அறியாத 

புல்‌ அறிவோர்‌ அஞ்சாது நீற்று அறையில்‌ இடப்‌ புகன்றார்‌ 


அருகு அணைந்தார்‌ தமை நோக்கி அவ்‌ வண்ணம்‌ செய்க எனப்‌ 
பெருகு சினக்‌ கொடுங்‌ கோலான்‌ மொழிந்திடலும்‌ பெருந்‌ தகையை 
உருகு பெரும்‌ தழல்‌ வெம்மை நீற்று அறையின்‌ உள்‌ இருத்தித்‌ 
திருகு கரும்‌ தாள்‌ கொளுவிச்‌ சேமங்கள்‌ செய்து அமைத்தார்‌ 


ஆண்ட அரசு அதன்‌ அகத்துள்‌ அணைந்த பொழுது அம்பலத்துத்‌ 
தாண்டவம்‌ முன்‌ புரிந்து அருளும்‌ தாள்‌ நிழலைத்‌ தலைக்‌ கொண்டே 
ஈண்டு வரும்‌ துயர்‌ உளவோ ஈசன்‌ அடியார்க்கு என்று 

மூண்டமனம்‌ நேர்‌ நோக்கி முதல்வனையே தொழுது இருந்தார்‌ 


வெய்ய நீற்று அறையது தான்‌ வீங்கு இளவேனில்‌ பருவம்‌ 

தை வரும்‌ தண்‌ தென்றல்‌ அணை தண்‌ கழுநீர்த்‌ தடம்‌ போன்று 
மொய்‌ ஒளி வெண்‌ நிலவு அலர்ந்து முரன்ற யாழ்‌ ஒலியினதாய்‌ 
ஐயர்‌ திருவடி நீழல்‌ அருள்‌ ஆகி குளிர்ந்ததே 


மாசு இல்‌ மதி நீடுபுனல்‌ மன்னி வளர்‌ சென்னியனைப்‌ 
பேச இனியானை உலக ஆளுடைய பிஞ்ஞகனை 
ஈசனை எம்பெருமானை எவ்‌ உயிரும்‌ தருவானை 


ஆசை இல்‌ ஆரா அமுதை அடி வணங்கி இனிது இருந்தார்‌ 


48 


5.1.90 


௮.1.91 


21242 


2.1.93 


5.1.94 


2.193 


5.1.96 


31.97 


31:98 


29 


1370 


1371 


1242 


122 


1374 


1375 


1376 


1377 


1378 


1379 


ஓர்‌ எழுநாள்‌ கழிந்து அதன்பின்‌ உணர்வில்‌ அமணரை அழைத்துப்‌ 
பாரும்‌ இனி நீற்று அறையை என உரைத்தான்‌ பல்லவனும்‌ 
கார்‌ இருண்ட குழாம்‌ போலும்‌ உரு உடைய கார்‌ அமணர்‌ 
தேரும்‌ நிலை இல்லாதார்‌ நீற்று அறையைத்‌ திறந்தார்கள்‌ 


ஆனந்த வெள்ளத்தின்‌ இடை மூழ்கி அம்பலவர்‌ 

தேன்‌ உந்து மலர்‌ பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி 
ஊனம்‌ தான்‌ இலர்‌ ஆகி உவந்து இருந்தார்‌ தமைக்‌ கண்டே 
ஈனம்‌ தங்கியது இலதாம்‌ என்ன அதிசயம்‌ என்றார்‌ 


அதிசயம்‌ அன்றிது முன்னை அமண்‌ சமயச்‌ சாதகத்தால்‌ 

இது செய்து பிழைத்து இருந்தான்‌ என வேந்தற்கு உரை செய்து 
மதி செய்வது இனிக்‌ கொடிய வல்‌ விடம்‌ ஊட்டுவது என்று 

முதிர வரும்‌ பாதகத்தோர்‌ முடை வாயால்‌ மொழிந்தார்கள்‌ 


ஆங்கு அது கேட்டலும்‌ கொடிய அமண்‌ சார்பால்‌ கெடு மன்னன்‌ 
ஓங்கு பெருமையினால்‌ நஞ்சு ஊட்டும்‌ என உரைப்பத்‌ 
தேங்காதார்‌ திருநாவுக்கரையரை அத்‌ தீய விடப்‌ 

பாங்கு உடைய பால்‌ அடிசில்‌ அமுது செயப்‌ பண்ணினார்‌ 


நஞ்சும்‌ அமுது ஆம்‌ எங்கள்‌ நாதன்‌ அடியார்க்கு என்று 
வஞ்சம்‌ மிகு நெஞ்சு உடையார்‌ வஞ்சனையாம்‌ படி அறிந்தே 
செஞ்சடையார்‌ சீர்‌ விளக்கும்‌ திறல்‌ உடையார்‌ தீ விடத்தால்‌ 
வெஞ்சமணர்‌ இடூவித்த பால்‌ அடிசில்‌ மிசைந்து இருந்தார்‌ 


பொடி ஆர்க்கும்‌ திருமேனிப்‌ புனிதர்க்குப்‌ புவனம்கள்‌ 
முடிவாக்கும்‌ துயர்‌ நீங்க முன்னை விடம்‌ அமுதானால்‌ 
படியார்க்கும்‌ அறி அரிய பசுபதியார்‌ தம்‌ உடைய 
அடியார்க்கு நஞ்சு அமுதம்‌ ஆவது தான்‌ அற்புதமோ 


அவ்‌ விடத்தை ஆண்ட அரசு அமுது செய்து முன்‌ இருப்ப 

வெவ்‌ விடமும்‌ அமுது ஆயிற்று என அமணர்‌ வெருக்‌ கொண்டே 
இவ்‌ விடத்தில்‌ இவன்‌ பிழைக்கில்‌ எமக்கு எல்லாம்‌ இறுதி எனத்‌ 
தெவ்‌ விடத்துச்‌ செயல்‌ புரியும்‌ காவலற்குச்‌ செப்புவார்‌ 


நஞ்சு கலந்து ஊட்டிடவும்‌ நம்‌ சமயத்தினில்‌ விடம்‌ தீர்‌ 
தஞ்சமுடை மந்திரத்தால்‌ சாதியா வகை தடுத்தான்‌ 
எஞ்சும்‌ வகை அவற்கு இலதேல்‌ எம்‌ உயிரும்‌ நின்‌ முறையும்‌ 
துஞ்சுவது திடம்‌ என்றார்‌ சூழ்‌ வினையின்‌ துறை நின்றார்‌ 


மற்றவர்‌ தம்‌ மொழி கேட்டு மதி கெட்ட மன்னவனும்‌ 
செற்ற அவனை இனிக்‌ கடியும்‌ திறம்‌ எவ்வாறு எனச்‌ செப்ப 
உற்றவரும்‌ மந்திர சாதகம்‌ நாங்கள்‌ ஒழித்திட நின்‌ 
கொற்ற வயக்‌ களிற்று எதிரே விடுவது எனக்‌ கூறினார்‌ 


மா பாவிக்‌ கடை அமணர்‌ வாகீசத்‌ திருவடியாம்‌ 
கா பாலி அடியவர்‌ பால்‌ கடக்‌ களிற்றை விடுக என்னப்‌ 


பூ பாலர்‌ செயல்‌ மேற்கொள்‌ புலைத்‌ தொழிலோன்‌ அவர்‌ தம்‌ மேல்‌ 


கோ பாதி சயமான கொலைக்‌ களிற்றை விடச்‌ சொன்னான்‌ 


49 


5.1.100 


5.1.101 


5.1.102 


5.1.103 


5.1.104 


5.1.105 


5.1.106 


5.1.107 


5.1.108 


5.1.109 


1380 


1377 


1378 


1379 


1380 


1381 


1382 


1363 


1384 


1385 


கூடத்தைக்‌ குத்தி ஒரு குன்றம்‌ எனப்‌ புறப்பட்டு 
மாடத்தை மறத்திட்டு மண்டபங்கள்‌ எடுத்து எற்றி த்‌ 

தாடத்தில்‌ பரிக்காரர்‌ தலை இடறிக்‌ கடக்‌ களிற்றின்‌ 
வேடத்தால்‌ வரும்‌ கூற்றின்‌ மிக்கது ஒரு விறல்‌ வேழம்‌ 


பாசத்‌ தொடை நிகளத்‌ தொடர்பறியத்‌ தறி முறியா 
மீ சுற்றிய பறவைக்‌ குலம்‌ வெருவத்‌ துணிவிலகா 
ஊசல்‌ கரம்‌ எதிர்‌ சுற்றிட உரறிப்‌ பரி உழறா 

வாசக்‌ கட மழை முற்பட மதவெற்பு எதிர்‌ வருமால்‌ 


. இடி உற்று எழும்‌ ஒலியில்‌ திசை இப உட்கிட அடியில்‌ 


படி புக்கு உற நெளியப்‌ படர்‌ பவனக்‌ கதி விசையில்‌ 
கடிது உற்று அடு செயலில்‌ கிளர்‌ கடலில்‌ படு கடையின்‌ 
முடிவில்‌ கனல்‌ என முன்‌ சினம்‌ முடுகிக்‌ கடுகியதே 


மாடு உற்று அணை இவுளிக்‌ குலம்‌ மறியச்‌ செறி வயிரக்‌ 
கோடுற்று இரு பிளவிட்டு அறு குறை கைக்கொடு முறியச்‌ 
சாடுற்றிடூ மதில்‌ தெற்றிகள்‌ சரியப்‌ புடை அணி செற்று 
ஆடுற்று அகல்‌ வெளியுற்று அது அவ்வடர்‌ கைக்குல வரையே 


பாவக்‌ கொடு வினை முற்றிய படிறுற்று அடு கொடியோர்‌ 
நாவுக்கரசர்‌ எதிர்‌ முற்கொடு நணுகிக்‌ கருவரை போல்‌ 

ஏவிச்‌ செறு பொருகைக்‌ கரியினை உய்த்திட வெருளார்‌ 
சேவிற்று திகழ்பவர்‌ பொன்‌ கழல்‌ தெளிவு உற்றனர்‌ பெரியோர்‌ 


அண்ணல்‌ அருந்‌ தவ வேந்தர்‌ ஆணை தம்‌ மேல்‌ வரக்‌ கண்டு 
விண்ணவர்‌ தம்‌ பெருமானை விடை உ கந்து ஏறும்‌ பிரானைச்‌ 
சுண்ண வெண்‌ சந்தனச்‌ சாந்து தொடுத்த திருப்‌ பதிகத்தை 
மண்‌ உலகு உய்ய எடுத்து மகிழ்‌ உடனே பாடுகின்றார்‌ 


வஞ்சகர்‌ விட்ட சினப்‌ போர்‌ மதவெங்‌ களிற்றினை நோக்கிச்‌ 
செஞ்சடை நீள்‌ முடிக்‌ கூத்தர்‌ தேவர்க்கும்‌ தேவர்‌ பிரானார்‌ 
வெம்ஞ்சுடர்‌ மூவிலைச்‌ சுல வீரட்டர்‌ தம்‌ அடியோம்‌ நாம்‌ 
அஞ்சுவது இல்லை என்று என்றே அருந்தமிழ்‌ பாடி உறைந்தார்‌ 


தண்‌ தமிழ்‌ மாலைகள்‌ பாடித்‌ தம்‌ பெருமான்‌ சரணாகக்‌ 
கொண்ட கருத்தில்‌ இருந்து குலாவிய அன்புறு கொள்கைத்‌ 
தொண்டரை முன்‌ வலமாகச்‌ சூழ்ந்து எதிர்‌ தாழ்ந்து நிலத்தில்‌ 
எண்‌ திசையோர்களும்‌ காண இறைஞ்சி எழுந்தது வேழம்‌ 


ஆண்ட அரசை வணங்கி அஞ்சி அவ்‌ வேழம்‌ பெயரத்‌ 

தூண்டிய மேல்‌ மறப்‌ பாகர்‌ தொடக்கி அடத்துத்‌ திரிந்து 

மீண்டும்‌ அதனை அவர்‌ மேல்‌ மிறை செய்து காட்டிட வீசி 

ஈண்டு அவர்‌ தங்களையே கொன்று அமணர்‌ மேல்‌ ஓடிற்று எதிர்ந்தே 


ஓடி அருகர்கள்‌ தம்மை உழறி மிதித்துப்‌ பிளந்து 
நாடிப்‌ பலரையும்‌ கொன்று நகரம்‌ கலங்கி மறுக 
நீடிய வேலை கலக்கும்‌ நெடும்‌ மந்தரகிரி போல 
ஆடி அவ்‌ யானையும்‌ மன்னற்கு ஆகுலம்‌ ஆக்கியது அன்றே 


50 


5.1.110 


5.1.111 


2112 


2114௮ 


5.1.114 


11D 


5.1.116 


3:1,117 


5.1.118 


ப 


1366 


1387 


1388 


1389 


1390 


1291 


1392 


1393 


1394 


1395 


யானையின்‌ கையில்‌ பிழைத்த வினை அமண்‌ கையர்கள்‌ எல்லாம்‌ 
மானம்‌ அழிந்து மயங்கு வருந்திய சிந்தையர்‌ ஆகித்‌ 
தானை நில மன்னன்‌ தாளில்‌ தனித்‌ தனி வீழ்ந்து புலம்ப 
மேன்மை நெறி விட்ட வேந்தன்‌ வெகுண்டு 
இனிச்‌ செய்வது என்‌ என்றான்‌ 


நங்கள்‌ சமயத்தின்‌ நின்றே நாடிய முட்டி நிலையால்‌ 

எங்கள்‌ எதிர்‌ ஏறு அழிய யானையால்‌ இவ்‌ வண்ணம்‌ நின்‌ சீர்‌ 
பங்கப்‌ படுத்தவன்‌ போகப்‌ பரிபவம்‌ தீரும்‌ உனக்குப்‌ 
பொங்கழல்‌ போக அதன்‌ பின்‌ புகை அகன்றால்‌ என என்றார்‌ 


அல்லிருள்‌ அன்னவர்‌ கூற அரும்‌ பெரும்‌ பாவத்தவன்‌ தான்‌ 
தொல்லைச்‌ சமயம்‌ அழித்துத்‌ துயரம்‌ விளைவித்தவன்‌ தன்னைச்‌ 
சொல்லும்‌ இனிச்‌ செய்வது என்னச்‌ சூழ்ச்சி முடிக்கும்‌ தொழிலோர்‌ 
கல்லுடன்‌ பாசம்‌ பிணித்துக்‌ கடல்‌ இடைப்‌ பாய்ச்சுவது என்றார்‌ 


ஆங்கு அது கேட்ட அரசன்‌ அவ்வினை மாக்களை நோக்கித்‌ 
தீங்கு புரிந்தவன்‌ தன்னைச்‌ சேமம்‌ உறக்‌ கொடு போகிப்‌ 
பாங்கு ஒரு கல்லில்‌ அணைத்துப்‌ பாசம்‌ பிணித்து ஓர்‌ படகில்‌ 
வீங்கு ஒலி வேலையில்‌ எற்றி வீழ்த்துமின்‌ என்று விடுத்தான்‌ 


அவ்‌ வினை செய்திடப்‌ போகும்‌ அவருடன்‌ போயர்‌ உகந்த 
வெவ்வினை யாளரும்‌ சென்று மேவிட நாவுக்கரசர்‌ 
செவ்விய தம்‌ திரு உள்ளம்‌ சிறப்ப அவருடன்‌ சென்றார்‌ 
பவ்வத்தில்‌ மன்னவன்‌ சொன்னபடி முடித்தார்‌ அப்பாதகர்‌ 


அப்பரிசு அவ்வினை முற்றி அவர்‌ அகன்று ஏகிய பின்னர்‌ 

ஒப்பரும்‌ ஆழ்‌ கடல்‌ புக்க உறைப்பு உடை மெய்த்தொண்டர்‌ தாமும்‌ 
எப்பரிசு ஆயினும்‌ ஆக ஏத்துவன்‌ எந்தையை என்று 

செப்பிய வண்‌ தமிழ்‌ தன்னால்‌ சிவன்‌ அஞ்செழுத்தும்‌ துதிப்பார்‌ 


சொல்‌ துணை வேதியன்‌ என்னும்‌ தூய்‌ மொழி 
நல்‌ தமிழ்‌ மாலை ஆம்‌ நமச்சிவாய என்று 

அற்ற முன்‌ காக்கும்‌ அஞ்சு எழுத்தை அன்பொடு 
பற்றி உணர்வினால்‌ பதிகம்‌ பாடினார்‌ 


பெருகிய அன்பினர்‌ பிடித்த பெற்றியால்‌ 
அருமலரோன்‌ முதல்‌ அமரர்‌ வாழ்த்துதற்கு 
அரிய அஞ்சு எழுத்தையும்‌ அரசு போற்றிடக்‌ 
௧௬ நெடுங்கடலின்‌ உட்‌ கல்‌ மிதந்ததே 


அப்‌ பெருங்கல்லும்‌ அங்கு அரசு மேல்‌ கொளத்‌ 

தெப்ப மாய்‌ மிதத்தலில்‌ செறிந்த பாசமும்‌ 

தப்பியது அதன்‌ மிசை இருந்த தாவில்‌ சீர்‌ 

மெய்ப்‌ பெரும்‌ தொண்டனார்‌ விளங்கித்‌ தோன்றினார்‌ 


இருவினைப்‌ பாசமும்‌ மலக்கல்‌ ஆர்த்தலின்‌ 
வருபவக்‌ கடலில்‌ வீழ்‌ மாக்கள்‌ ஏறிட 


51 


5.1.120 


21121 


5.1.122 


21,123 


5.1.124 


5.1.125 


5.1.126 


3.1.127 


3.12128 


1396 


1397 


1398 


1399 


1400 


1401 


1402 


1403 


1404 


1405 


அருளும்‌ மெய்‌ அஞ்செழுத்து அரசை இக்கடல்‌ 
ஒரு கல்‌ மேல்‌ ஏற்று இடல்‌ உரைக்க வேண்டுமோ 


அருள்‌ நயந்து அஞ்செழுத்து ஏத்தப்‌ பெற்ற அக்‌ 
கருணை நாவரசினைத்‌ திரைக்‌ கரங்களால்‌ 
தெருள்‌ நெறி நீர்மையின்‌ சிரத்தில்‌ தாங்கிட 
வருணனும்‌ செய்தனன்‌ முன்பு மா தவம்‌ 


வாய்ந்த சீர்‌ வருணனே வாக்கின்‌ மன்னரைச்‌ 
சேர்ந்தடை கருங்கலே சிவிகை ஆயிட 
ஏந்தியே கொண்டூ எழுந்து அருள்‌ வித்தனன்‌ 
பூந்திருப்‌ பாதிரிப்‌ புலியூர்ப்‌ பாங்கரில்‌ 


அத்‌ திருப்‌ பதியினில்‌ அணைந்த அன்பரை 
மெய்த்‌ தவக்‌ குழாம்‌ எலாம்‌ மேவி ஆர்த்தெழ 
எத்‌ திசையைனும்‌ அர என்னும்‌ ஓசைபோல்‌ 
தத்து நீர்ப்‌ பெருங்கடல்‌ தானும்‌ ஆர்த்ததே 


தொழும்‌ தகை நாவினுக்கு அரசும்‌ தொண்டர்‌ முன்‌ 
செழும்‌ திருப்‌ பாதிரிப்‌ புலியூர்த்‌ திங்கள்‌ வெண்‌ 
கொழுந்து அணி சடையாரைக்‌ கும்பிட்டு அன்புற 
விழுந்து எழுந்து அருள்‌ நெறி விளங்கப்‌ பாடூவார்‌ 


ஈன்றாளும்‌ ஆய்‌ எனக்கு எந்தையும்‌ ஆகி என எடுத்துத்‌ 
தோன்றாத்‌ துணையாய்‌ இருந்தனன்‌ தன்‌ அடியோங்‌ கட்கு என்று 
வான்‌ தாழ்‌ புனல்‌ கங்கை வாழ்‌ சடையானை மற்று எவ்‌ உயிர்க்கும்‌ 
சான்றாம்‌ ஒருவனைத்‌ தண்‌ தமிழ்‌ மாலைகள்‌ சாத்தினாரே 


மற்றும்‌ இணையன வண்‌ தமிழ்‌ மாலைகள்‌ பாடி வைகி 
வெற்றி மழவிடை வீரட்டர்‌ பாதம்‌ மிக நினைவால்‌ 
உற்றதொர்‌ காதலின்‌ அங்கு நின்று ஏகி ஒன்னார்‌ புரங்கள்‌ 
செற்றவர்‌ வாழும்‌ திருவதிகைப்‌ பதி சென்று அடைவார்‌ 


தேவர்‌ பிரான்‌ திரு மாணிக்‌ குழியும்‌ தினை நகரும்‌ 

மேவினர்‌ சென்று விரும்பிய சொல்‌ மலர்‌ கொண்டு இறைஞ்சிப்‌ 
பூவலர்‌ சோலை மணமடி புல்லப்‌ பொருள்‌ மொழியின்‌ 

காவலர்‌ செல்வத்‌ திருக்‌ கெடிலத்தைக்‌ கடந்து அணைந்தார்‌ 


வெஞ்சமண்‌ குண்டர்கள்‌ செய்வித்த தீயம்‌ இறைகள்‌ எல்லாம்‌ 
எஞ்ச வென்று ஏறிய இன்‌ தமிழ்‌ ஈசர்‌ எழுந்து அருள 
மஞ்சிவர்‌ மாடத்‌ திருவதிகைப்‌ பதி வாணர்‌ எல்லாம்‌ 
தம்‌ செயல்‌ பொங்கத்‌ தழங்கு ஒலி மங்கலம்‌ சாற்றல்‌ உற்றார்‌ 


மணி நெடுந்‌ தோரணம்‌ வண்‌ குலைப்‌ பூகம்‌ மடற்‌ கதலி 
இணையுற நாட்டி எழு நிலைக்‌ கோபுரம்‌ தெற்றி எங்கும்‌ 
தணிவில்‌ பெருகொளித்‌ தாமங்கள்‌ நாற்றிச்‌ செஞ்‌ சாந்து நீவி 
அணி நகர்‌ முன்னை அணி மேல்‌ அணி செய்து அலங்கரித்தார்‌ 


மன்னிய அன்பின்‌ வள நகர்‌ மாந்தர்‌ வயங்கு இழையார்‌ 
இன்னிய நாதமும்‌ ஏழ்‌ இசை ஓசையும்‌ எங்கும்‌ விம்மப்‌ 


மச 


24120 


5.1.130 


mp 


132 


5.1.133 


5.1.134 


21122 


21136 


A127 


3.1:138 


1406 


1407 


1406 


1409 


1410 


1411 


1412 


1413 


1414 


1415 


பொன்‌ இயல்‌ சுண்ணமும்‌ பூவும்‌ பொரிகளும்‌ தூவி எங்கும்‌ 
தொல்‌ நகரின்‌ புறம்‌ சூழ்ந்து எதிர்‌ கொண்டனர்‌ தொண்டரையே 


தூய வெண்‌ நீறு துதைந்த பொன்‌ மேனியும்‌ தாழ்‌ வடமும்‌ 
நாயகன்‌ சேவடி தைவரும்‌ சிந்தையும்‌ நைந்து உருகிப்‌ 

பாய்வது போல்‌ அன்பு நீர்‌ பொழி கண்ணும்‌ பதிகச்‌ செஞ்‌ சொல்‌ 
மேய செவ்வாயும்‌ உடையார்‌ புகுந்தனர்‌ வீதி உள்ளே 


கண்டார்கள்‌ கை தலைமேல்‌ குவித்து இந்தக்‌ கருணை கண்டால்‌ 
மிண்டாய செங்கை அமண்கையர்‌ தீங்கு விளைக்கச்‌ செற்றம்‌ 
உண்டாயின வண்ணம்‌ எவ்‌ வண்ணம்‌ என்று உரைப்பார்கள்‌ பின்னும்‌ 
தொண்டு ஆண்டு கொண்ட பிரானைத்‌ தொழுது துதித்தனரே 


இவ்‌ வண்ணம்‌ போல எனைப்‌ பல மாக்கள்‌ இயம்பி ஏத்த 
மெய்‌ வண்ண நீற்று ஒளி மேவும்‌ குழாங்கள்‌ விரவிச்‌ செல்ல 
அவ்‌ வண்ணம்‌ நண்ணிய அன்பரும்‌ வந்து எய்தி அம்பவளச்‌ 
செவ்‌ வண்ணர்‌ கோயில்‌ திரு வீரட்டானத்தைச்‌ சேர்ந்தனரே 


உம்பர்‌ தம்‌ கோனை உடைய பிரானை உள்‌ புக்கு இறைஞ்சி 
நம்புறும்‌ அன்பின்‌ நயப்புறு காதலினால்‌ திளைத்தே 

எம்‌ பெருமான்‌ தனை ஏழையேன்‌ நான்‌ பண்டூ இகழ்ந்தது என்று 
தம்‌ பரிவால்‌ திருத்‌ தாண்டகச்‌ செந்தமிழ்‌ சாற்றி வாழ்ந்தார்‌ 


அரி அயனுக்கு அரியானை அடியவருக்கு எளியானை 
விரி புனல்‌ சூழ்‌ திருவதிகை வீரட்டானத்து அமுதைத்‌ 
தெரிவரிய பெரும்‌ தன்மைத்‌ திருநாவுக்‌ கரசு மனம்‌ 
பரிவுறு செந்தமிழ்ப்‌ பாட்டுப்‌ பலபாடிப்‌ பணி செயும்‌ நாள்‌ 


புல்‌ அறிவில்‌ சமணர்க்காப்‌ பொல்லாங்கு புரிந்து ஒழுகும்‌ 
பல்லவனும்‌ தன்னுடைய பழவினைப்‌ பாசம்‌ பறிய 

அல்லல்‌ ஒழிந்து அங்கு எய்தி ஆண்ட அரசினைப்‌ பணிந்து 
வல்லமணர்‌ தமை நீத்து மழவிடையோன்‌ தாள்‌ அடைந்தான்‌ 


வீடு அறியாச்‌ சமணர்‌ மொழி பொய்‌ என்று மெய்‌ உணர்ந்த 
காடவனும்‌ திருவதிகை நகரின்‌ கண்‌ கண்‌ நுதற்குப்‌ 
பாடலி புத்திரத்தில்‌ அமண்‌ பள்ளியொடு பாழிகளும்‌ 

கூட இடித்துக்‌ கொணர்ந்து குண பரவீச்சரம்‌ எடுத்தான்‌ 


இந்‌ நாளில்‌ திருப்பணிகள்‌ செய்கின்ற இன்‌ தமிழுக்கு 

மன்னான வாகீசத்‌ திருமுனியும்‌ மதிச்‌ சடைமேல்‌ 

பன்னாகம்‌ அணிந்தவர்‌ தம்‌ பதி பலவும்‌ சென்று இறைஞ்சிச்‌ 
சொன்னாமத்‌ தமிழ்‌ புனைந்து தொண்டு செய்வான்‌ தொடர்ந்து எழுவார்‌ 


திருவதிகைப்‌ பதி மருங்கு திரு வெண்ணெய்‌ நல்லூரும்‌ 

அருளும்‌ திரு ஆமாத்தூர்‌ திருக்கோவலூர்‌ முதலா 

மருவு திருப்பதி பிறவும்‌ வணங்கி வளத்‌ தமிழ்‌ பாடிப்‌ 

பெருகு விருப்புடன்‌ விடையார்‌ மகிழ்‌ பெண்ணாகிடம்‌ அணைந்தார்‌ 


கார்‌ வளரும்‌ மாடங்கள்‌ கலந்த மறை ஒலி வளர்க்கும்‌ 
சீர்‌ உடை அந்தணர்‌ வாழும்‌ செழும்‌ பதியின்‌ அகத்து எய்தி 


லி 


21.139 


5.1.140 


5.1.141 


5.1.142 


5.1.143 


5.1.144 


5.1.145 


5.1.146 


5.1.147 


5.1.148 


1416 


1417 


1416 


1419 


1420 


1421 


1422 


1423 


1424 


வார்‌ சடையார்‌ மன்னு திருத்‌ தூங்கானை மாடத்தைப்‌ 
பார்‌ பரவும்‌ திருமுனிவர்‌ பணிந்து ஏத்திப்‌ பரவினார்‌ 


புன்‌ நெறியாம்‌ அமண்‌ சமயத்‌ தொடக்குண்டு போந்தவுடன்‌ 
தன்னுடனே உயிர்வாழத்‌ தரியேன்‌ நான்‌ தரிப்பதனுக்கு 
என்னுடைய நாயக நின்‌ இலச்சினை இட்டு அருள்‌ என்று 
பன்னு செழுந்தமிழ்‌ மாலை முன்‌ நின்று பாடுவார்‌ 


பொன்‌ ஆர்ந்த திருவடிக்கு என்‌ விண்ணப்பம்‌ என்று எடூத்து 
முன்‌ ஆகி எப்‌ பொருட்கும்‌ முடிவாகி நின்றானைத்‌ 

தன்‌ ஆகத்து உமை பாகம்‌ கொண்டானைச்‌ சங்கரனை 
நல்‌ நாமத்‌ திருவிருத்தம்‌ நலம்‌ சிறக்கப்‌ பாடுதலும்‌ 


நீடு திருத்‌ தூங்கானை மாடத்து நிலவு கின்ற 

ஆடக மேருச்‌ சிலையான்‌ அருளால்‌ ஓர்‌ சிவபூதம்‌ 
மாடொருவர்‌ அறியாமே வாகீசர்‌ திருத்‌ தோலில்‌ 
சேடுயர்‌ மூவிலைச்‌ சூலம்‌ சின விடையின்‌ உடன்‌ சாத்த 


ஆங்கவர்‌ தம்‌ திருத்‌ தோளில்‌ ஆர்ந்த திரு இலச்சினையைத்‌ 
தாம்‌ கண்டு மனம்‌ களித்துத்‌ தம்‌ பெருமான்‌ அருள்‌ நினைந்து 
தூங்கருவி கண்‌ பொழியத்‌ தொழுது விழுந்து ஆர்வத்தால்‌ 
ஓங்கிய சிந்தையர்‌ ஆகி உய்ந்து ஒழிந்தேன்‌ என எழுந்தார்‌ 


தூங்கானை மாடத்துச்‌ சுடர்க்‌ கொழுந்தின்‌ அடிபரவிப்‌ 
பாங்காகத்‌ திருத்‌ தொண்டு செய்து பயின்று அமரும்‌ நாள்‌ 
பூங்கானம்‌ மணம்‌ கமழும்‌ பொருவில்‌ திரு அரத்‌ துறையும்‌ 
தேங்காவின்‌ முகில்‌ உறங்கும்‌ திருமுது குன்றமும்‌ பணிந்து 


வண்தமிழ்‌ மென்‌ மலர்‌ மாலை புனைந்தருளி மருங்குள்ள 
தண்‌ துறை நீர்ப்‌ பதிகளிலும்‌ தனி விடையார்‌ மேவிடம்‌ 
கொண்டருளும்‌ தானங்கள்‌ கும்பிட்டுக்‌ குண திசை மேல்‌ 
புண்டரிகத்‌ தடம்‌ சூழ்ந்த நிவாக்‌ கரையே போதுவார்‌ 


ஆனாத சீர்த்‌ தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற 

வானாறு புடை பரக்கும்‌ மலர்ச்‌ சடையார்‌ அடி வணங்கி 
ஊனாலும்‌ உயிராலும்‌ உள்ள பயன்‌ கொள நினைந்து 

தேனாரும்‌ மலர்ச்‌ சோலைத்‌ திருப்புலியூர்‌ மருங்கு அணைந்தார்‌ 


நாவுக்‌ கரசரும்‌ இருவர்க்கு 

அரியவர்‌ நடம்‌ ஆடிய திரு எல்லை பால்‌ 
மேவித்‌ தலம்‌ உற மெய்யில்‌ தொழுத 

பின்‌ மேல்‌ மேல்‌ எழுதரும்‌ விரைவோடும்‌ 
காவில்‌ களி மயில்‌ மகிழ்‌ உற்று எதிர்‌ 

எதிர்‌ ஆடக்‌ கடி கமழ்‌ கமலம்‌ சூழ்‌ 
வாவித்‌ தடமலர்‌ வதனம்‌ பொலிவுறு 

மருதத்‌ தண்பணை வழி வந்தார்‌ 


முருகில்‌ செறி இதழ்‌ முளரிப்‌ 
படுகரில்‌ முது மேதிகள்‌ புதுமலர்‌ மேயும்‌ 
அருகில்‌ செறிவனம்‌ என மிக்குயர்‌ 


54 


5.1.149 


5.1.150 


வியில்‌ 


௮132 


க 


5.1.154 


1120 


5.1.156 


2117 


1425 


1426 


1427 


1426 


1429 


கழை அளவில்‌ பெருகிட வளர்‌ இக்குப்‌ 
பெருகிப்‌ புடை முதிர்‌ தரளம்‌ சொரிவன 

பெரியோர்‌ அவர்‌ திருவடிக்‌ கண்டு 
உருகிப்‌ பரிவுறு புனல்‌ கண்‌ பொழிவன 

என முன்புள வயல்‌ எங்கும்‌ 


அறிவில்‌ பெரியவர்‌ அயல்‌ 
நெல்‌ பணை வயல்‌ அவை பிற்படும்‌ வகை அணைகின்றார்‌ 
பிறவிப்‌ பகை நெறி விடுவீர்‌ இருவினை 
பெருகித்‌ தொடர்பிணி உறுபாசம்‌ 
பறிவுற்றிட அணையுமின்‌ என்று இருபுடை 
பயில்‌ சூழ்‌ சினை மிசை குயில்‌ கூவும்‌ 
செறிவில்‌ பலதரு நிலையில்‌ பொலிவுறு 
திரு நந்தன வனம்‌ எதிர்‌ கண்டார்‌ 


அவர்‌ முன்‌ பணிவொடூ தொழுது 

அங்கு அணைவுற அணி கொம்பரின்‌ மிசை அருகு எங்கும்‌ 
தவம்‌ முன்‌ புரிதலில்‌ வரு தொண்டு 

எனும்‌ நிலைதலை நின்று உயர்‌ தமிழ்‌ இறையோராம்‌ 
இவர்‌ தம்‌ திருவடிவது கண்டூ அதிசயம்‌ 

என வந்து எதிர்‌ அரகர என்றே 
சிவ முன்‌ பயில்‌ மொழி பகர்‌ கின்றன 

வளர்‌ சிறை மென்‌ கிளியொடு சிறு பூவை 


அஞ்சொல்‌ திருமறை அவர்‌ 

முன்‌ பகர்தலும்‌ அவரும்‌ தொழுது முன்‌ அளிகூரும்‌ 
நெஞ்சில்‌ பெருகிய மகிழ்வும்‌ காதலும்‌ 

நிறை அன்பொடும்‌ உரை தடுமாறச்‌ 
செஞ்சொல்‌ திருமறை மொழி அந்தணர்‌ 

பயில்‌ தில்லைத்‌ திரு நகர்‌ எல்லைப்பால்‌ மஞ்சில்‌ 
பொலி நெடு மதில்‌ சூழ்‌ குடதிசை 

மணி வாயில்‌ புறம்‌ வந்துற்றார்‌ 


அல்லல்‌ பவம்‌ அற அருளும்‌ 

தவ முதல்‌ அடியார்‌ எதிர்‌ கொள அவரோடும்‌ 
மல்லல்‌ புனல்‌ கமழ்‌ மாடே வாயிலின்‌ 

வழிபுக்கு எதிர்‌ தொழுது அணை உற்றார்‌ 
கல்வித்‌ துறை பல வரு மா மறை முதல்‌ 

கரை கண்டு உடையவர்‌ கழல்‌ பேணும்‌ 
செல்வக்‌ குடி நிறை நல்‌ வைப்பு இடை 

வளர்‌ சிவமே நிலவிய திருவீதி 


நவ மின்‌ சுடர்‌ மணி நெடு 

மாலையும்‌ நறு மலர்‌ மாலையும்‌ நிறை திருவீதிப்‌ 
புவனங்களின்‌ முதல்‌ இமையோர்‌ 

தடமுடி பொருந்திய மணி போகட்டிப்‌ 
பவனன்‌ பணி செய வருணன்‌ புனல்‌ 

கொடு பணி மாறவும்‌ அவை பழுதாம்‌ என்று 
எவரும்‌ தொழுது எழும்‌ அடியார்‌ திரு 

அலகு இடுவார்‌ குளிர்புனல்‌ விடுவார்கள்‌ 


ல 


5.1.158 


௮11139 


5.1.160 


2-1-1061 


21102 


ட 


1430 


1431 


1432 


1433 


1434 


1435 


56 


மேலம்‌ பரதலம்‌ நிறையும்‌ 
கொடிகளில்‌ விரி வெங்கதிர்‌ நுழைவது அரிதாகும்‌ 
கோலம்‌ பெருகிய திருவீதியை முறை 
குலவும்‌ பெருமையர்‌ பணிவுற்றே 
ஞாலம்‌ திகழ்‌ திரு மறையின்‌ பெருகு 
ஒலி நலமார்‌ முனிவர்கள்‌ துதியோடும்‌ 
ஓலம்‌ பெருகிய நிலை ஏழ்‌ கோபுரம்‌ 
உறமெய்‌ கொடு தொழுதுள்புக்கார்‌ 5.1.164 


வளர்‌ பொன்‌ கனக மணி 
திரு மாளிகையினை வலம்‌ வந்து அலமரு வரை நில்லா 
அளவில்‌ பெருகிய ஆர்வத்து இடை 
எழும்‌ அன்பின்‌ கடல்‌ நிறை உடல்‌ எங்கும்‌ 
புளகச்‌ செறி நிரை விரவத்‌ திருமலி 
பொன்‌ கோபுரம்‌ அது புகுவார்‌ முன்‌ 
களனில்‌ பொலிவிடம்‌ உடையார்‌ நடநவில்‌ 
கனகப்‌ பொது எதிர்‌ கண்ணுற்றார்‌ 1465 


நீடும்‌ திருவுடன்‌ நிகழும்‌ 
பெருகு ஒளி நிறை அம்பலம்‌ நினைவுற நேரே 
கூடும்‌ படி வரும்‌ அன்பால்‌ இன்புறு 
குணம்‌ முன்‌ பெறவரு நிலை கூடத்‌ 
தேடும்‌ பிரமனும்‌ மாலும்‌ தேவரும்‌ 
முதலாம்‌ யோனிகள்‌ தெளிவு ஒன்றா 
ஆடுங்கழல்‌ புரி அமுதத்‌ திரு நடம்‌ 
ஆரா வகை தொழுது ஆர்கின்றார்‌ 5.1.166 


கையும்‌ தலை மிசை புனை 
அஞ்சலியன கண்ணும்‌ பொழி மழை ஒழியாதே 
பெய்யும்‌ தகையன கரணங்களும்‌ 
உடன்‌ உருகும்‌ பரிவின 
பேறு எய்தும்‌ மெய்யும்‌ தரைமிசை 
விழுமுன்‌ பெழுதரும்‌ மின்தாழ்‌ சடையொடூ 
ஐயன்‌ திருநடம்‌ எதிர்‌ கும்பிடும்‌ அவர்‌ 
ஆர்வம்‌ பெருகுதல்‌ அளவு இன்றால்‌ 5.1.167 


இத்‌ தன்மையர்‌ பல முறையும்‌ 
தொழுது எழ என்று எய்தினை என மன்றாடும்‌ 
அத்தன்‌ திரு அருள்‌ பொழியும்‌ 
கருணையின்‌ அருள்‌ பெற்றிட வரும்‌ ஆனந்தம்‌ 
மெய்த்‌ தன்மை யினில்‌ விருத்தத்‌ 
திருமொழி பாடிப்‌ பின்னையும்‌ மேல்‌ மேலும்‌ 
சித்தம்‌ பெருகிய பரிவால்‌ இன்புறு 
திரு நேரிசை மொழி பகர்கின்றார்‌ 5.1.168 


பத்தனாய்ப்‌ பாட 

மாட்டேன்‌ என்று முன்‌ எடுத்துப்‌ பண்ணால்‌ 
அத்தா உன்‌ ஆடல்‌ காண்பான்‌ 

அடியனேன்‌ வந்தவாறு என்று 


1436 


1437 


1438 


1439 


1440 


இத்திறம்‌ போற்றி நின்றே 
இன்‌ தமிழ்‌ மாலைப்‌ பாடி 
கைத்‌ திருத்‌ தொண்டு செய்யும்‌ 
காதலில்‌ பணிந்து போந்தார்‌ 


நீடிய மணியின்‌ 

சோதி நிறை திரு முன்றின்‌ மாடும்‌ 
ஆடு உயர்‌ கொடி சூழ்‌ பொன்‌ 

தேர்‌ அணி திரு வீதி உள்ளும்‌ 
கூடிய பணிகள்‌ செய்து 

கும்பிடும்‌ தொழிலர்‌ ஆகிப்‌ 
பாடிய புனித வாக்கின்‌ 

பணிகளும்‌ பயிலச்‌ செய்வார்‌ 


அருள்‌ பெரு மகிழ்ச்சி 
பொங்க அன்னம்‌ பாலிக்கும்‌ என்னும்‌ 
திருக்‌ குறுந்‌ தொகைகள்‌ பாடித்‌ 
திரு உழவாரங்‌ கொண்டு 
பெருத்து எழு காதலோடும்‌ பெரும்‌ 
திருத்‌ தொண்டு செய்து 
விருப்புறு மேனி கண்ணீர்‌ 
வெண்ணீற்று வண்டலாட 


மேவிய பணிகள்‌ செய்து 

விளங்குநாள்‌ வேட்களத்துச்‌ 
சேவுயர்‌ கொடியார்‌ தம்மைச்‌ 

சென்று முன்‌ வணங்கிப்‌ பாடிக்‌ 
காவியம்‌ கண்டார்‌ மன்னும்‌ 

திருக்கழிப்‌ பாலை தன்னில்‌ 
நாவினுக்கு அரசர்‌ சென்று 

நண்ணினார்‌ மண்ணோர்‌ வாழ 


சின விடை யேறுகைத்‌ 


தோறும்‌ மணவாள நம்பிகழல்‌ சென்று தாழ்ந்து 


வன பவள வாய்திறந்து வானவர்க்கும்‌ 

தான்‌ அவனே என்கின்றாள்‌ என்று 
அனைய திருப்பதிகம்‌ உடன்‌ 

அன்புறு வண்‌ தமிழ்‌ பாடி அங்கு வைகி 
நினைவரியார்‌ தமைப்‌ போற்றி நீடு 

திருப்புலியூரை நினைந்து மீள்வார்‌ 


மனைப்‌ படப்பில்‌ கடல்‌ 


கொழுந்து வளை சொரியும்‌ கழிப்‌ பாலை மழுங்கு நீங்கி 


நனைச்சினை மென்‌ குளிஞாழல்‌ 


பொழில்‌ ஊடு வழி கொண்டு நண்ணும்‌ போதில்‌ 


நினைப்பவர்‌ தம்‌ மனம்‌ கோயில்‌ 


கொண்டு அருளும்‌ அம்பலத்து நிருத்தனாரைத்‌ 


தினைத்தனையாம்‌ பொழுது மறந்து 


உய்வேனோ எனப்‌ பாடி தில்லை சார்ந்தார்‌ 


ப்‌ 


5.1.169 


5.1.170 


உ சி இதி! 


212172 


5.1.173 


5.1.174 


1441 


1442 


1443 


1444 


1445 


1446 


அரியானை என்று எடுத்தே 
அடியவருக்கு எளியானை அவர்தம்‌ சிந்தை 
பிரியாத பெரிய திருத்‌ தாண்டகச்‌ 
செந்தமிழ்‌ பாடிப்‌ பிறங்கு சோதி 
விரியா நின்று எவ்‌ உலகும்‌ விளங்கிய 
பொன்‌ அம்பலத்து மேலி ஆடல்‌ 
புரியா நின்றவர்‌ தம்மைப்‌ பணிந்து 
தமிழால்‌ பின்னும்‌ போற்றல்‌ செய்வார்‌ 


செஞ்சடைக்‌ கற்றை 


முற்றத்து இளநிலா எறிக்கும்‌ எனும்‌ சிறந்த வாய்மை 


அருஞ்சொல்‌ வளத்‌ தமிழ்‌ மாலை 

அதிசயமாம்‌ படி பாடி அன்பு சூழ்ந்த 
நெஞ்சு உருகப்‌ பொழி புனல்வார்‌ 

கண்‌ இணையும்‌ பரவிய சொல்‌ நிறைந்த வாயும்‌ 
தம்‌ செயலின்‌ ஒழியாத திருப்பணியும்‌ 

மாறாது சாரும்‌ நாளில்‌ 


கடையுகத்தில்‌ ஆழியின்‌ 

மேல்‌ மிதந்த கழு மலத்தின்‌ இருந்த செம்கண்‌ 
விடை உகைத்தார்‌ திரு அருளால்‌ 

வெற்பரையன்‌ பாவை திருமுலைப்‌ பாலோடும்‌ 
அடைய நிறை சிவம்‌ பெருக வளர்‌ 

ஞானம்‌ குழைத்து ஊட்ட அமுது செய்த 
உடை மறைப்‌ பிள்ளையார்‌ திருவார்த்தை 

அடியார்கள்‌ உரைப்பக்‌ கேட்டார்‌ 


ஆழிவிடம்‌ உண்ட வரை 
அம்மை திருப்பால்‌ அமுதம்‌ உண்ட போதே 
ஏழ்‌ இசை வண்‌ தமிழ்‌ மாலை இவன்‌ 
எம்மான்‌ எனக்‌ காட்டி இயம்பவல்ல 
காழி வரும்‌ பெரும்‌ தகை சீர்‌ 
கேட்டலுமே அதிசயமாம்‌ காதல்‌ கூர 
வாழி அவர்‌ மலர்க்‌ கழல்கள்‌ வணங்குவதற்கு 
மனத்து எழுந்த விருப்பு வாய்ந்த 


அப்பொழுதே அம்பலத்துள்‌ 
ஆடூகின்ற கழல்‌ வணங்கி அருள்‌ முன்‌ பெற்றுப்‌ 
பொய்ப்‌ பிறவிப்‌ பிணி ஓட்டும்‌ திருவீதி 
புரண்டு வலம்‌ கொண்டு போந்தே 
எப்‌ புவனங்களும்‌ நிறைந்த திருப்பதியின்‌ 
எல்லையினை இறைஞ்சி ஏத்திச்‌ 
செப்பரிய பெருமையினார்‌ திரு நாரையூர்‌ 
பணிந்து பாடிச்‌ செல்வார்‌ 


தொண்டர்‌ குழாம்‌ புடை சூழத்‌ 

தொழுத கரத்தொடு நீறு துதைந்த கோலம்‌ 
கண்டவர்‌ தம்‌ மனம்‌ கசிந்து கரைந்து 

உருகும்‌ கருணை புறம்‌ பொழிந்து காட்டத்‌ 
தெண்‌ திரைவாய்க்‌ கல்‌ மிதப்பில்‌ 


58 


ச. 


5.1.176 


21.177 


5.1.178 


RAW, 


1447 


1446 


1449 


1450 


1451 


உகைத்து ஏறும்‌ திருநாவுக்கரசர்‌ தாமும்‌ 
வண்‌ தமிழால்‌ எழுது மறை மொழிந்த 
பிரான்‌ திருப்புகலி மருங்கு சார்ந்தார்‌ 


நீண்ட வரை வில்லியார்‌ 

வெஞ்சூலை மடுத்து அருளி நேரே முன்னாள்‌ 
ஆண்ட அரசு எழுந்து அருளக்‌ 

கேட்டருளி ஆளுடைய பிள்ளையாரும்‌ 
காண்டகைய பெரு விருப்புக்‌ கைம்‌ 

மிக்க திரு உள்ளக்‌ கருத்தினோடு 
மூண்ட அருள்‌ மனத்து அன்பர்‌ புடை சூழ 

எழுந்து அருளி முன்னே வந்தார்‌ 


தொழுது அணை உற்று ஆண்ட 
அரசு அன்பு உருகத்‌ தொண்டர்‌ குழாத்திடையே சென்று 
பழுதில்‌ பெரும்‌ காதலுடன்‌ அடிபணியப்‌ 
பணிந்தவர்தம்‌ கரங்கள்‌ பற்றி 
எழுதரிய மலக்கையால்‌ எடுத்து 
இறைஞ்சி விடையின்‌ மேல்‌ வருவார்தம்மை 
அழுது அழைத்துக்‌ கொண்டவர்தாம்‌ 
அப்பரே என அவரும்‌ அடியேன்‌ என்றார்‌ 


அம்பிகை செம்‌ பொன்‌ 

கிண்ணத்து அமுத ஞானம்‌ கொடுப்ப அழுகை தீர்ந்த 
செம்பவள வாய்ப்பிள்ளை திருநாவுக்கு 

அரசர்‌ எனச்‌ சிறந்த சீர்த்தி 
எம்‌ பெரு மக்களும்‌ இயைந்த 

கூட்டத்தில்‌ அரன்‌ அடியார்‌ இன்பம்‌ எய்தி 
உம்பர்களும்‌ போற்றி இசைப்பச்‌ சிவம்‌ 

பெருகும்‌ ஒலிநிறைத்தார்‌ உலகம்‌ எல்லாம்‌ 


பிள்ளையார்‌ கழல்‌ வணங்கப்‌ 
பெற்றேன்‌ என்று அரசு உவப்பப்‌ பெருகு ஞான 
வள்ளலார்‌ வாகீசர்‌ தமை வணங்கப்‌ 
பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க 
உள்ளம்‌ நிறை காதலினால்‌ ஒருவர்‌ 
ஒருவரில்‌ கலந்த உண்மை யோடும்‌ 
வெள்ள நீர்‌ திருத்தோணி கீற்று இருந்தார்‌ 
கழல்‌ வணங்கும்‌ விருப்பின்‌ மிக்கார்‌ 


அருள்‌ பெருகு தனிக்‌ கடலும்‌ 

உலகுக்கு எல்லாம்‌ அன்பு செறி கடலுமாம்‌ எனவும்‌ ஓங்கும்‌ 
பொருள்‌ சமய முதல்‌ சைவ நெறி தான்‌ 

பெற்ற புண்ணியக்‌ கண்‌ இரண்டு எனவும்‌ புவனம்‌ உய்ய 
இருள்‌ கட உண்டவர்‌ அருளும்‌ உலகம்‌ 

எல்லாம்‌ ஈன்றாள்‌ தன்‌ திரு அருளும்‌ எனவும்‌ கூடித்‌ 
தெருள்‌ கலை ஞானக்‌ கன்றும்‌ அரசும்‌ 

சென்று செம்‌ சடை வானவர்‌ கோயில்‌ சேர்ந்தார்‌ அன்றே 


வ்‌ 


5.1.180 


5.1.181 


5.1.182 


5.1.183 


5.1.184 


5.1.185 


1452 


1453 


1454 


1455 


1456 


1457 


பண்‌ பயில்‌ வண்டு அறை சோலை சூழும்‌ 

காழிப்‌ பரமர்‌ திருக்‌ கோபுரத்தைப்‌ பணிந்துள்புக்கு 
விண்‌ பணிய ஓங்கு பெரு விமானம்‌ 

தன்னை வலம்‌ கொண்டு தொழுது விழுந்த எல்லைச்‌ 
சண்பை வரு பிள்ளையார்‌ அப்பர்‌ 

உங்கள்‌ தம்பிரானாரை நீர்‌ பாடீர்‌ என்னக்‌ 
கண்‌ பயிலும்‌ புனல்‌ பொழிய அரசும்‌ வாய்மை 

கலை பயிலும்‌ மொழி பொழியக்‌ கசிந்து பாடி 


பெரிய பெருமாட்டியுடன்‌ தோணி 
மீது பேணி வீற்று இருந்து அருளும்‌ பிரான்‌ முன்‌ நின்று 
பரிவுறு செந்தமிழ்‌ மாலை பத்தி யோடும்‌ 
பார்‌ கொண்டு மூடி எனும்‌ பதிகம்‌ போற்றி 
அரிய வகை புறம்‌ போந்து பிள்ளையார்‌ 
திருமடத்தில்‌ எழுந்து அருளி அமுது செய்து 
மருவிய நண்புறு கேண்மை அற்றை நாள்‌ 
போல்‌ வளர்ந்து ஒங்க உடன்‌ பல நாள்‌ வைகும்‌ நாளில்‌ 


அத்தன்மையினில்‌ அரசும்‌ 
பிள்ளையாரும்‌ அளவளாவிய மகிழ்ச்சி அளவு இலாத 
சித்த நெகிழ்ச்சியினோடு செல்லும்‌ நாளில்‌ 
திருநாவுக்கரசு திரு உள்ளம்‌ தன்னில்‌ 
மைத்‌ தழையும்‌ மணி மிடற்றர்‌ பொன்னி 
மன்னிய தானங்கள்‌ எல்லாம்‌ வணங்கிப்‌ போற்ற 
மெய்த்து எழுந்த பெரும்‌ காதல்‌ பிள்ளையார்க்கு 
விளம்புதலும்‌ அவரும்‌ அது மேவி நேர்வார்‌ 


ஆண்ட அரசு எழுந்து அருளக்‌ 


கோலக்‌ காவை அவரோடூம்‌ சென்று இறைஞ்சி அன்புகொண்டு 


மீண்ட அருளினார்‌ அவரும்‌ விடை கொண்டு 
இப்பால்‌ வேத நாயகர்‌ விரும்பும்‌ பதிகளான 
நீண்ட கருப்‌ பறியலூர்‌ புன்கூர்‌ நீடு 
திருக்‌ குறுக்கை திரு நின்றி யூரும்‌ 
காண்‌ தகைய நனிபள்ளி முதலா நண்ணிக்‌ 
கண்ணுதலார்‌ கழல்‌ தொழுது கலந்து செல்வார்‌ 


மேவு புனல்‌ பொன்னி இரு 


60 


5.1.186 


5.1.187 


5.1.188 


2.1189 


கரையும்‌ சார்ந்து விடை உயர்த்தார்‌ திருச்‌ செம்‌ பொன்‌ பள்ளிபாடிக்‌ 


காவுயரும்‌ மயிலாடூதுறை நீள்‌ பொன்னிக்‌ 

கரைத்‌ துருத்தி வேள்விக்குடி எதிர்‌ கொள்‌ பாடி 
பாவுறு செந்தமிழ்‌ மாலை பாடிப்‌ போற்றிப்‌ 

பரமர்‌ திருப்பதி பலவும்‌ பணிந்து போந்தே 
ஆவுறும்‌ அஞ்சு ஆடுவார்‌ கோடிகாவில்‌ அணைந்து 

பணைந்து ஆவடு தண்‌ துறையைச்‌ சார்ந்தார்‌ 


ஆவடு தண்‌ துறையாரை அடைந்து 


உய்ந்தேன்‌ என்ற அளவில்‌ திருத்‌ தாண்டகம்‌ முன்‌அருளிச்‌ செய்து 


மேவு திருக்‌ குறுந்தொகை நேர்‌ இசையும்‌ 
சந்த விருத்தங்கள்‌ ஆனவையும்‌ வேறு வேறு 
பாவலர்‌ செந்தமிழ்த்‌ தொடையால்‌ பள்ளித்‌ 


5.1.190 


1456 


1459 


1460 


1461 


1462 


1463 


6l 


தாமம்‌ பல சாத்தி மிக்கு எழுந்த பரிவின்‌ ஓடும்‌ 
பூ வயலத்தவர்‌ பரவப்‌ பல நாள்‌ தங்கிப்‌ புரிஉறு 
கைத்‌ தொண்டு போற்றிச்‌ செய்வார்‌ 5.1.191 


எறி புனல்‌ பொன்‌ மணி சிதறும்‌ 
திரை நீர்ப்‌ பொன்னி இடை மருதைச்‌ சென்று எய்திஅன்பினோடூ 
மறி விரவு கரத்தாரை வணங்கி வைகி வண்‌ 
தமிழ்ப்‌ பாமாலை பல மகிழச்‌ சாத்திப்‌ 
பொறி அரவம்‌ புனைந்தாரைத்‌ திரு நாகேச்சுரத்துப்‌ 
போற்றி அரும்‌ தமிழ்‌ மாலை புனைந்துபோந்து 
செறி விரை நன்மலர்ச்‌ சோலைப்‌ பழையாறு 
எய்தித்‌ திருச்சத்தி முற்றத்திற்‌ சென்று சேர்ந்தார்‌ பவத 


சென்று சேர்ந்து திருச்‌ 
.... சத்தி முற்றத்து இருந்த சிவக்‌ கொழுந்தை 
குன்ற மகள்‌ தன்‌ மனக்‌ காதல்‌ குலவும்‌ 
பூசை கொண்டு அருளும்‌ 
என்றும்‌ இனிய பெருமானை இறைஞ்சி 
இயல்பில்‌ திருப்பணிகள்‌ 
முன்றில்‌ அணைந்து செய்து தமிழ்‌ 
மொழி மாலைகளும்‌ சாத்துவார்‌ 2: 12193 


கோவாய்‌ முடுகி என்று 
எடுத்துக்‌ கூற்றம்‌ வந்து குமைப்பதன்‌ முன்‌ 
பூவார்‌ அடிகள்‌ என்று அலைமேல்‌ 
பொறித்து வைப்பாய்‌ எனப்‌ புகன்று 
நாவார்‌ பதிகம்‌ பாடுதலும்‌ நாதன்‌ தானும்‌ நல்லூரில்‌ 
வா வா என்றே அருள்‌ செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகீசர்‌ 5.1.194 


நன்மை பெருகஅருள்‌ 

நெறியே வந்து அணைந்து நல்லூரின்‌ 

மன்னு திருத்‌ தொண்டனார்‌ வணங்கி 
மகிழ்ந்து எழும்‌ பொழுதில்‌ 

உன்னுடைய நினைப்பதனை 
முடிகின்றோம்‌ என்று அவர்தம்‌ 

சென்னி மிசைப்‌ பாத மலர்‌ 
சூட்டினான்‌ சிவபெருமான்‌ 5.1.195 


நனைந்தனைய 
திருவடி என்தலைமேல்‌ வைத்தார்‌ என்று 
புனையும்‌ திருத்தாண்டகத்தால்‌ 
போற்றி இசைத்துப்‌ புனிதர்‌ அருள்‌ 
நினைந்து உருகி விழுந்து எழுந்து 
நிறைந்து மலர்ந்து ஒழியாத 
தனம்‌ பெரிதும்‌ பெற்று வந்த 
வறியோன்‌ போல்‌ மனம்‌ தழைத்தார்‌ 5.1.196 


நாவுக்கு மன்னர்‌ திரு நல்லூரில்‌ நம்பர்‌ பால்‌ 
மேவுற்ற திருப்‌ பணிகள்‌ மேவுற நாளும்‌ செய்து 
பாவுற்ற தமிழ்‌ மாலை பாடிப்‌ பணிந்து ஏத்தித்‌ 


1464 


1465 


1466 


1467 


1468 


1469 


1470 


1471 


தேவுற்ற திருத்தொண்டு செய்து ஒழுகி செல்லு நாள்‌ 


கருகாவூர்‌ முதலாகக்‌ 

கண்ணுதலோன்‌ அமர்ந்து அருளும்‌ 
திருவாவூர்‌ திருப்‌ பாலைத்துறை 

பிறவும்‌ சென்று இறைஞ்சிப்‌ 
பெருகு ஆர்வத்‌ திருத்‌ தொண்டு 

செய்து பெருந்திரு நல்லூர்‌ 
ஒரு காலும்‌ பிரியாதே உள்‌ 

உருகிப்‌ பணிகின்றார்‌ 


ஆளுடைய நாயகன்‌ 

தன்‌ அருள்‌ பெற்று அங்கு அகன்று போய்‌ 
வாளை பாய்‌ புனல்‌ பழனத்‌ 

திருப்‌ பழனம்‌ மருங்கு அணைந்து 
காளவிடம்‌ உண்டு இருண்ட 

கண்டர்‌ பணிக்‌ கலன்‌ பூண்டு 
நீள்‌ இரவில்‌ ஆடுவார்‌ கழல்‌ 

வணங்க நேர்‌ பெற்றார்‌ 


அப்பதியைச்‌ சூழ்ந்த திருப்பதியில்‌ அரனார்‌ மகிழும்‌ 
ஒப்பரிய தானங்கள்‌ உள்‌ உருகிப்‌ பணிந்தணைவார்‌ 
மெய்ப்பொருள்தேர்‌ நாவினுக்கு வேந்தர்‌ தாம்‌ மேவினார்‌ 
செப்பருஞ்சீர்‌ அப்பூதி அடிகள்‌ ஊர்‌ திங்களூர்‌ 


அந்தணரின்‌ மேம்பட்ட அப்பூதி அடிகளார்‌ 

தம்‌ தனயருடன்‌ சாலை கூவல்‌ குளம்‌ தரு தண்ணீர்ப்‌ 
பந்தர்‌ பல ஆண்ட அரசு எனும்‌ பெயரால்‌ பண்ணினமை 
வந்து அணைந்த வாகீசர்‌ கேட்டு அவர்‌ தம்‌ மனை நண்ண 


மற்றவரும்‌ மனம்‌ மகிழ்ந்து மனைவியார்‌ மைந்தர்‌ பெரும்‌ 
சுற்றமுடன்‌ களி கூரத்‌ தொழுது எழுந்து சூழ்ந்து மொழிக்‌ 
கொற்றவரை அமுது செயக்‌ குறை கொள்வார்‌ இறைகொள்ளப்‌ 
பெற்ற பெரும்‌ தவத்‌ தொண்டர்‌ திரு உள்ளம்‌ பெறப்‌ பெற்றார்‌ 


காண்டகைமை இன்றியுமுன்‌ கலந்த பெருங்‌ கேண்மையினார்‌ 
பூண்ட பெரும்‌ காதலுடன்‌ போனகமும்‌ கறி அமுதும்‌ 
வேண்டுவன வெவ்வேறு விதங்கள்‌ பெற விருப்பினால்‌ 

ஆண்ட அரசு அமுது செயத்‌ திரு அமுதாம்‌ படி அமைத்து 


திருநாவுக்கரசு அமுது செய்து அருள மற்றவர்‌ தம்‌ 

பெருநாமம்‌ சாத்திய அப்பிள்ளைதனை அழைத்து அன்பு 
தருஞானத்‌ திருமறையோர்‌ தண்டலையின்‌ வண்கதலிக்‌ 
குரு நாளக்‌ குருத்து அரிந்து கொண்டு வர தனிவிட்டார்‌ 


ஆங்கு அவனும்‌ விரைந்து எய்தி அம்மருங்கு தாழாதே 

பூங்‌ கதலிக்‌ குருத்து அரியப்‌ புகும்‌ அளவில்‌ ஒரு நாகம்‌ 

தீங்கு இழைக்க அது பேணான்‌ திரு அழுது செய்து அருள 
ஓங்கு கதலிக்‌ குருத்துக்‌ கொண்டு ஒல்லை வந்து அணைந்தான்‌ 


62 


21197 


5.1.198 


21,199 


5.1.200 


5.1.201 


5.1.202 


5.1.203 


5.1.204 


5.1.205 


1472 


1473 


1474 


1475 


1476 


1477 


1478 


1479 


1480 


1481 


தீய விடம்‌ தலைக்‌ கொள்ளத்‌ தெருமந்து செழும்‌ குருத்தைத்‌ 
தாயகரத்தினில்‌ நீட்டித்‌ தளர்ந்து தனைத்‌ தழல்‌ நாகம்‌ 

மேயபடி உரை செய்யான்‌ விழக்‌ கண்டூ கெட்டூ ஒழிந்தோம்‌ 
தூயவர்‌ இங்கு அமுது செயத்‌ தொடங்கார்‌ என்று அது ஒளித்தார்‌ 


தம்‌ புதல்வன்‌ சவம்‌ மறைத்துத்‌ தடுமாற்றம்‌ இலராகி 

எம்‌ பெருமான்‌ அமுது செய வேண்டும்‌ என வந்து இறைஞ்ச 
உம்பர்‌ பிரான்‌ திருத்தொண்டர்‌ உள்ளத்தில்‌ தடுமாற்றம்‌ 
நம்பர்‌ திருவருளாலே அறிந்து அருளி நவை தீர்ப்பார்‌ 


அன்று அவர்கள்‌ மறைத்த அதனுக்கு அளவு இறந்த கருணையராய்க்‌ 
கொன்றை நறும்‌ சடையார்‌ தம்‌ கோயிலின்‌ முன்‌ கொணர்வித்தே 
ஒன்று கொலாம்‌ எனப்‌ பதிகம்‌ எடுத்து உடையான்‌ சீர்‌ பாடப்‌ 
பின்றைவிடம்‌ போய்‌ நீங்கிப்‌ பிள்ளை உணர்ந்து எழுந்து இருந்தான்‌ 


அரும்‌ தனயன்‌ உயிர்‌ பெற்ற அது கண்டும்‌ அமுது செயாது 
இருந்ததற்குத்‌ தளர்வு எய்தி இடர்‌ உழந்தார்‌ துயர்‌ நீங்க 
வருந்தும்‌ அவர்‌ மனைப்‌ புகுந்து வாகீசத்‌ திருமுனிவர்‌ 
விருந்து அமுது செய்து அருளி விருப்பினுடன்‌ மேவும்‌ நாள்‌ 


திங்களூர்‌ தனில்‌ நின்றும்‌ திருமறையோர்‌ பின்‌ செல்லப்‌ 
பைங்கண்‌ விடைத்‌ தனிப்பாகர்‌ திருப்பழனப்‌ பதி புகுந்து 
தங்கு பெரும்‌ காதலொடுூம்‌ தம்‌ பெருமான்‌ கழல்‌ சார்ந்து 
பொங்கிய அன்புற வணங்கி முன்‌ நின்று போற்றி இசைப்பார்‌ 


புடை மாலை மதிக்கண்ணிப்‌ புரிசடையார்‌ பொன்‌ கழல்‌ கீழ்‌ 
அடை மாலைச்‌ சீலம்‌ உடை அப்பூதி அடிகள்‌ தமை 
நடைமாணச்‌ சிறப்பித்து நன்மை புரி தீந்தமிழின்‌ 
தொடைமாலைத்‌ திருப்பதிகச்‌ சொன்மாலை பாடினார்‌ 


எழும்‌ பணியும்‌ இளம்பிறையும்‌ அணிந்தவரை எம்‌ மருங்கும்‌ 
தொழும்பணி மேற்‌ கொண்டூ அருளி திருச்சோற்றுத்‌ துறை முதலாத்‌ 
தழும்புறு கேண்மையில்‌ நண்ணித்‌ தானங்கள்‌ பல பாடிச்‌ 
செம்பழனத்து இறை கோயில்‌ திருத்‌ தொண்டூ செய்து இருந்தார்‌ 


சால நாள்‌ அங்கு அமர்ந்து தம்‌ தலைமேல்‌ தாள்‌ வைத்த 
ஆலமார்‌ மணி மிடற்றார்‌ அணி மலர்ச்‌ சேவடி நினைந்து 
சேலுலாம்‌ புனல்‌ பொன்னித்‌ தென்கரை ஏறிச்‌ சென்று 
கோல நீள்‌ மணி மாடத்‌ திரு நல்லூர்‌ குறுகினார்‌ 


அங்கு அணைந்து தம்‌ பெருமான்‌ அடி வணங்கி ஆராது 


பொங்கிய அன்பொடு திளைத்துப்‌ போற்றி இசைத்துப்‌ பணி செயும்‌ நாள்‌ 


தங்கு பெரும்‌ காதலினால்‌ தாமரை மேல்‌ விரிஞ்சனொடு 
செங்கண்‌ மால்‌ அறிவரியார்‌ திருவாரூர்‌ தொழ நினைந்தார்‌ 


நல்லூரில்‌ நம்பர்‌ அருள்‌ பெற்றுப்‌ போய்ப்‌ பழையாறை 
பல்லூர்‌ வெண்டலைக்‌ கரத்தார்‌ பயிலும்‌ இடம்‌ பல பணிந்து 
சொல்லூர்‌ வண்தமிழ்‌ பாடி வலஞ்‌ சுழியைத்‌ தொழுது ஏத்தி 
அல்லூர்‌ வெண்‌ பிறை அணிந்தார்‌ திருக்‌ 

குடமூக்கு அணைந்து இறைஞ்சி 


63 


5.1.206 


5.1.207 


5.1.208 


5.1.209 


5.1.210 


21211 


1212 


21,212 


5.1.214 


5.1.215 


1482 


1483 


1484 


1485 


1486 


1487 


1488 


1489 


1490 


நாலூர்‌ தென்‌ திருச்சேறை குடவாயில்‌ நறையூர்‌ சேர்‌ 
பாலூரும்‌ இன்‌ மொழியாள்‌ பாகனார்‌ கழல்‌ பரவி 

மேலூர்தி விடைக்‌ கொடியார்‌ மேவும்‌ இடம்‌ பல பாடிக்‌ 

சேலூர்‌ தண்‌ பணை சூழ்ந்த தென்‌ திரு வாஞ்சியம்‌ அணைந்தார்‌ 


பெருவாச மலர்ச்‌ சோலைப்‌ பெரு வேளூர்‌ பணிந்து ஏத்தி 
முருகாரும்‌ மலர்க்‌ கொன்றை முதல்வனார்‌ பதி பிறவும்‌ 
திருவாரும்‌ விளமருடன்‌ சென்று இறைஞ்சி வாகீசர்‌ 
மருவாரூர்‌ எரித்தவர்‌ தம்‌ திருவாரூர்‌ வந்து அடைந்தார்‌ 


ஆண்ட அரசு எழுந்தருள ஆரூரில்‌ அன்பர்கள்‌ தாம்‌ 

நீண்ட சடை முடியார்‌ பால்‌ நிறைந்த அருள்‌ பெற்றுடையார்‌ 
காண்‌ தகு மாளிகை மாடம்‌ கவின்‌ சிறந்து ஓங்கிட எங்கும்‌ 
சேண்‌ திகழ்‌ வீதிகள்‌ பொலியத்‌ திரு மலி மங்கலம்‌ செய்தார்‌ 


வல்‌ அமண்‌ குண்டர்‌ தம்‌ மாயை கடந்து மறி கடலில்‌ 

கல்லே மிதப்பாகப்‌ போந்தவர்‌ வந்தார்‌ எனும்‌ களிப்பால்‌ 
எல்லையில்‌ தொண்டர்‌ எயில்புறம்‌ சென்று எதிர்‌ கொண்டபோது 
சொல்லின்‌ அரசர்‌ வணங்கித்‌ தொழுது உரைசெய்து அணைவார்‌ 


பற்று ஒன்று இலாவரும்‌ பாதகர்‌ ஆகும்‌ அமணர்‌ தம்‌ பால்‌ 
உற்ற பிணி ஒழிந்து உய்யப்‌ போந்தேன்‌ பெறல்‌ ஆவது ஒன்றே 
புற்றிடம்‌ கொண்டான்‌ தன்‌ தொண்டர்க்குத்‌ 

தொண்டராம்‌ புண்ணியம்‌ என்று 
அற்ற உணர்வொடும்‌ ஆரூர்த்‌ திருவீதி உள்‌ அணைந்தார்‌ 


சூழும்‌ திருத்தொண்டர்‌ தம்முடன்‌ தோரண வாயில்‌ நண்ணி 
வாழி திரு நெடும்‌ தேவாசிரியன்‌ முன்‌ வந்து இறைஞ்சி 

ஆழி வரைத்‌ திரு மாளிகை வாயில்‌ அவை புகுந்து 

நீள்‌ சுடர்‌ மா மணிப்‌ புற்று உகந்தாரை நேர்‌ கண்டு கொண்டார்‌ 


கண்டு தொழுது விழுந்து கர சரண்‌ ஆதி அங்கம்‌ 
கொண்ட புளகங்களாக எழுந்து அன்பு கூரக்‌ கண்கள்‌ 
தண்துளி மாரி பொழியத்‌ திரு மூலட்டானர்‌ தம்மைப்‌ 
புண்டரிகக்‌ கழல்‌ போற்றித்‌ திருத்தாண்டகம்‌ புனைந்து 


காண்டலே கருத்தாய்‌ நினைந்து என்னும்‌ கலைப்‌ பதிகம்‌ 
தூண்டா விளக்கு அன்ன சோதி முன்‌ நின்று துதித்து உருகி 
ஈண்டு மணிக்‌ கோயில்‌ சூழ வலம்‌ செய்து இறைஞ்சி அன்பு 
பூண்ட மனத்தொடு நீள்‌ திருவாயில்‌ புறத்து அணைந்தார்‌ 


செய்ய மா மணி ஒளி சூழ்‌ திரு முன்றின்‌ 
முன்‌ தேவ ஆசிரியன்‌ சார்ந்து 


கொய்யுமா மலர்ச்‌ சோலைக்‌ குயில்‌ கூவ மயில்‌ ஆலும்‌ ஆரூராரைக்‌ 


கையினால்‌ தொழாது ஒழிந்து கனி 

இருக்கக்‌ காய்‌ கவர்ந்த கள்வனேன்‌ என்று 
எய்து அரிய கை யறவால்‌ திருப்பதிகம்‌ 

அருள்‌ செய்து அங்கு இருந்தார்‌ அன்றே 


64 


31210 


3.1.217 


5.1.218 


5.1.219 


5.1.220 


2.1.221 


2:1:222 


5.1.223 


5.1.224 


1491 


1492 


1493 


1494 


1495 


1496 


மார்‌ பாரப்‌ பொழி கண்ணீர்‌ மழை வாரும்‌ திருவடிவும்‌ மதுரவாக்கில்‌ 
சேர்‌ வாகும்‌ திருவாயில்‌ தீம்‌ தமிழின்‌ மாலைகளும்‌ செம்‌ பொன்‌ தாளே 
சார்வான திருமனமும்‌ உழவாரத்‌ தனிப்படையும்‌ தாமும்‌ ஆகிப்‌ 

பார்‌ வாழத்‌ திரு வீதிப்‌ பணி செய்து பணிந்து ஏத்திப்‌ பரவிச்‌ செல்வார்‌ 


நீடு புகழ்த்‌ திருவாரூர்‌ நிலவு மணிப்‌ 
புற்றிடம்‌ கொள்‌ நிருத்தர்‌ தம்மைக்‌ 
கூடிய அன்பொடு காலங்களில்‌ 
அணைந்து கும்பிட்டுக்‌ கோதில்‌ வாய்மைப்‌ 
பாடு இளம்‌ பூதத்தினான்‌ எனும்‌ 
பதிகம்‌ முதலான பலவும்‌ பாடி 
நாடிய ஆர்வம்‌ பெருக நைந்து மனம்‌ 
கரைந்து உருகி நயந்து செல்வார்‌ 


நான்‌ மறைநூல்‌ பெருமை நமி நந்தி 
அடிகள்‌ திருத்தொண்டின்‌ நன்மை 
பான்மை நிலையால்‌ அவரைப்‌ பரமர்‌ 
திருவிருத்ததுள்‌ வைத்துப்‌ பாடி 
தேன்‌ மருவும்‌ கொன்றையார்‌ திருவாரூர்‌ 
அரன்‌ நெறியில்‌ நிகழும்‌ தன்மை 
ஆன திறமும்‌ போற்றி அணி வீதிப்‌ 
பணி செய்து அங்கு அமரும்‌ நாளில்‌ 


நீர்‌ ஆரும்‌ சடை முடியார்‌ நிலவு 

திரு வலி வலமும்‌ நினைந்து சென்று 
வார்‌ ஆரும்‌ முலை மங்கை உமை 

பங்கர்‌ கழல்‌ பணிந்து மகிழ்ந்து பாடிக்‌ 
கார்‌ ஆரும்‌ கறைக்‌ கண்டர்‌ கீழ்‌ 

வேளுர்‌ கன்றாப்‌ பூர்‌ கலந்து பாடி 
ஆராத காதலினால்‌ திருவாரூர்‌ 

தனில்‌ மீண்டும்‌ அணைந்தார்‌ அன்றே 


மேவு திருவாதிரை நாள்‌ வீதிவிடங்கப்‌ 
பெருமாள்‌ பவனி தன்னில்‌ 
தேவருடன்‌ முனிவர்கள்‌ முன்‌ 
சேவிக்கும்‌ அடியார்களுடன்‌ சேவித்து 
மூவுலகும்‌ களி கூர வரும்‌ பெருமை 
முறைமை யெலாம்‌ கண்டூ போற்றி 
நாவினுக்குத்‌ தனி அரசர்‌ நயக்கு 
நாள்‌ நம்பர்‌ திரு அருளினாலே 


திருப்புகலூர்‌ அமர்ந்து அருளும்‌ சிவ 

பெருமான்‌ சேவடிகள்‌ கும்பிட்டு ஏத்தும்‌ 
விருப்புடைய உள்ளத்து மேவி எழும்‌ 

காதல்‌ புரி வேட்கை கூர 
ஒருப்படுவார்‌ திருவாரூர்‌ ஒருவாறு 

தொழுது அகன்று அங்கு உள்ளம்‌ வைத்துப்‌ 
பொருப்பரையன்‌ மடப்‌ பாவை இடப்‌ 

பாகர்‌ பதி பிறவும்‌ பணிந்து போந்தார்‌ 


65 


2:12.25 


5.1.226 


31227 


5.1.228 


௮12217 


5.1.230 


1497 


1498 


1499 


1500 


1501 


1502 


1503 


அந்நாளில்‌ ஆளுடைய பிள்ளையார்‌ 

திருப்புகலி அதன்‌ கண்‌ நின்றும்‌ 
பன்னாகப்‌ பூண்‌ அணிவார்‌ பயின்ற 

திருப்பதி பலவும்‌ பணிந்து செல்வார்‌ 
புன்னாக மணம்‌ கமழும்‌ பூம்‌ புகலூர்‌ 

வந்து இறைஞ்சிப்‌ பொருவு இல்‌ சீர்த்தி 
மின்‌ ஆரும்‌ புரி முந்நூல்‌ முருகனார்‌ 

திருமடத்தில்‌ மேவும்‌ காளை 


ஆண்ட அரசு எழுந்து அருளி அணி 
ஆரூர்‌ மணிப்‌ புற்றில்‌ அமர்ந்து வாழும்‌ 
நீண்ட சுடர்‌ மா மணியைக்‌ கும்பிட்டு 
நீடு திருப்புகலூர்‌ நோக்கி 
மீண்டு அருளினார்‌ என்று கேட்டு அருளி 
எதிர்கொள்ளும்‌ விருப்பி னோடும்‌ 
ஈண்டு பெரும்‌ தொண்டர்‌ குழாம்‌ புடை சூழ 
எழுந்து அருளி எதிரே சென்றார்‌ 


கரண்டமலி தடம்‌ பொய்கைக்‌ காழியர்‌ 

கோன்‌ எதிர்‌ அணையும்‌ காதல்‌ கேட்டு 
வரன்று மணிப்‌ புனற்புகலூர்‌ நோக்கி 

வரும்‌ வாகீசர்‌ மகிழ்ந்து வந்தார்‌ 
திரண்டூ வரும்‌ திரு நீற்றுத்‌ தொண்டர்‌ 

குழாம்‌ இரு திறமும்‌ சேர்ந்த போதில்‌ 
இரண்டூ நிலவின்‌ கடல்கள்‌ ஒன்றாகி 

அணைந்த போல்‌ இசைந்த அன்றே 


திருநாவுக்கரசர்‌ எதிர்‌ சென்று 

இறைஞ்சச்‌ சிரபுரத்துத்‌ தெய்வ வாய்மை 
பெரு ஞான சம்பந்தப்‌ பிள்ளையார்‌ 

எதிர்‌ வணங்கி அப்பரே நீர்‌ 
வரு நாளில்‌ திருவாரூர்‌ நிகழ்‌ 

பெருமை வகுத்து உரைப்பீர்‌ என்று கூற 
அரு நாமத்து அஞ்செழுத்தும்‌ பயில்‌ 

வாய்மை அவரும்‌ எதிர்‌ அருளிச்‌ செய்தார்‌ 


சித்தம்‌ நிலாவும்‌ தென்‌ திரு ஆரூர்‌ நகராளும்‌ 

மைத்‌ தழை கண்டர்‌ ஆதிரை நாளின்‌ மகிழ்‌ செல்வம்‌ 

இத்‌ தகைமைத்து என்று என்‌ மொழிகேன்‌? என்று அருள்‌ செய்தார்‌ 
முத்து விதான மணிப்‌ பொன்‌ கவரி மொழி மாலை 


அம்மொழி மாலைச்‌ செந்தமிழ்‌ கேளா அணி சண்பை 

மைம்‌ மலர்‌ கண்டத்து அண்டர்‌ பிரானார்‌ மகனாரும்‌ 

கொய்ம்‌ மலர்‌ வாவித்‌ தென்‌ திரு ஆரூர்‌ கும்பிட்டே 

உம்முடன்‌ வந்து இங்கு உடன்‌ அமர்வேன்‌ என்று உரை செய்தார்‌ 


மா மதில்‌ ஆரூர்‌ மன்னரை அங்கு வணங்கச்‌ செந்‌ 
தாமரை ஓடைச்‌ சண்பையர்‌ நாதன்‌ தான்‌ ஏக 
நாமரு சொல்லின்‌ நாதரும்‌ ஆர்வத்தொடு புக்கார்‌ 
பூ மலர்‌ வாசம்‌ தண்‌ பணை சூமும்‌ புகலூரில்‌ 


66 


2122 


122 


3:1:235 


5.1.234 


5.1.235 


5.1.236 


21237 


1504 


1505 


1506 


1507 


1508 


1509 


1510 


1511 


1512 


1515 


அத்‌ திரு மூதூர்‌ மேவிய நாவுக்‌ கரசுந்தம்‌ 

சித்தம்‌ நிறைந்தே அன்பு தெவிட்டும்‌ தெளிவெள்ளம்‌ 
மொய்த்து இழி தாரைக்‌ கண்‌ பொழி நீர்‌ மெய்ம்‌ முழுதாரப்‌ 
பைத்‌ தலை நாகப்‌ பூண்‌ அணிவாரைப்‌ பணி உற்றார்‌ 


தேவர்‌ பிரானைத்‌ தென்‌ புகலூர்‌ மன்னிய தேனைப்‌ 
பா இயல்‌ மாலைச்‌ செந்தமிழ்‌ பாடிப்‌ பரிவோடு 
மேவிய காலம்‌ தோறும்‌ விருப்பில்‌ கும்பிட்டே 
ஓவுதல்‌ ஓவு திருப்பணி செய்து அங்கு உறைகின்றார்‌ 


சீர்‌ தரு செங்காட்டங்‌ குடி நீடும்‌ திருநள்ளாறு 

ஆர்‌ தரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி 

வார்‌ திகழ்‌ மென்‌ முலையான்‌ ஒரு பாகன்‌ திருமருகல்‌ 
ஏர்‌ தரும்‌ அன்பால்‌ சென்று வணங்கி இன்புற்றார்‌ 


அப்படிச்‌ சின்னாள்‌ சென்ற பின்‌ ஆரூர்‌ நகர்‌ ஆளும்‌ 

துப்பு உறழ்‌ வேணிக்‌ கண்‌ நுதலாரைத்‌ தொழுது இப்பால்‌ 
மெய்ப்‌ பொருள்‌ ஞானம்‌ பெற்றவர்‌ வேணு புரத்து எங்கள்‌ 
பொன்‌ புரி முந்நூல்‌ மார்பரும்‌ வந்தார்‌ புகலூரில்‌ 


பிள்ளையார்‌ எழுந்து அருளப்‌ பெரு விருப்பால்‌ வாகீசர்‌ 

உள்ளம்‌ மகிழ்ந்து எதிர்‌ கொண்டு அங்கு உடன்‌ உறையும்‌ நாளின்கண்‌ 
வள்ளலார்‌ சிறுத்‌ தொண்டர்‌ மற்று அவர்‌ பால்‌ எழுந்து அருள 

எள்‌ அரும்‌ சீர்‌ நீல நக்கர்‌ தாமும்‌ எழுந்து அருளினார்‌ 


ஆங்கு அணையும்‌ அவர்களுடன்‌ அப்பதியில்‌ அந்தணராம்‌ 
ஓங்கு புகழ்‌ முருகனார்‌ திரு மடத்தில்‌ உடனாகப்‌ 

பாங்கில்‌ வரும்‌ சீர்‌ அடியார்‌ பலரும்‌ உடன்‌ பயில்‌ கேண்மை 
நீங்கரிய திருத்‌ தொண்டின்‌ நிலை உணர்ந்து நிகழ்கின்றார்‌ 


திருப்‌ பதிகச்‌ செழுந்தமிழின்‌ திறம்‌ போற்றி மகிழ்வுற்றுப்‌ 
பொருப்பு அரையன்‌ மடப்பாவை இடப்‌ பாகர்‌ பொன்‌ தாளில்‌ 
விருப்பு உடைய திருத்‌ தொண்டர்‌ 

பெருமையினை விரித்து உரைத்து அங்கு 
ஒருப்படும்‌ சிந்தையினார்கள்‌ உடன்‌ உறைவின்‌ பயன்‌ பெற்றார்‌ 


அந்‌ நாளில்‌ தமக்கு ஏற்ற திருத்‌ தொண்டின்‌ நெறி ஆற்ற 
மின்னார்‌ செஞ்சடை அண்ணல்‌ மேவும்‌ பதி எனைப்‌ பலவும்‌ 
முன்னாகச்‌ சென்று ஏத்தி முதல்வன்‌ தாள்‌ தொழுவதற்குப்‌ 
பொன்னாரும்‌ மணி மாடப்‌ பூம்‌ புகலூர்‌ தொழுது அகன்றார்‌ 


திரு நீல நக்க அடிகள்‌ சிறுத்தொண்டர்‌ முருகனார்‌ 
பெருநீர்மை அடியார்கள்‌ பிறரும்‌ விடை கொண்டு ஏக 
ஒரு நீர்மை மனத்து உடைய பிள்ளையாருடன்‌ அரசும்‌ 
வரும்‌ சீர்‌ செஞ்சடைக்‌ கரந்தார்‌ திரு அம்பர்‌ வணங்கினார்‌ 


செங்குமுத மலர்‌ வாவித்‌ திருக்கடவூர்‌ அணைந்து அருளிப்‌ 
பொங்கிய வெங்கூற்று அடர்த்த பொன்‌ அடிகள்‌ தொழுது ஏத்திக்‌ 


67 


3122290 


122 


5.1.240 


5.1.241 


5.1.242 


5.1.243 


5.1.244 


5.1.245 


5.1.246 


1514 


1515 


1516 


121 


1518 


1519 


1520 


1521 


குங்குலியக்‌ கலயனார்‌ திருமத்தில்‌ குறை அறுப்ப 
அங்கு அவர்பால்‌ சிவன்‌ அடியாருடன்‌ அமுது செய்தார்கள்‌ 


சீர்‌ மன்னும்‌ திருக்‌ கடவூர்த்‌ திருமயானமும்‌ வணங்கி 

ஏர்‌ மன்னும்‌ இன்னிசைப்பாப்‌ பல பாடி இனிது அமர்ந்து 

கார்‌ மன்னும்‌ கறைக்‌ கண்டர்‌ கழல்‌ இணைகள்‌ தொழுது அகன்று 
தேர்‌ மன்னும்‌ மணி வீதித்‌ திரு ஆக்கூர்‌ சென்று அணைந்தார்‌ 


சார்ந்தார்‌ தம்‌ புகல்‌ இடத்தைத்‌ தான்‌ தோன்றி மாடத்துக்‌ 
கூர்ந்து ஆர்வம்‌ உறப்‌ பணிந்து கோதில்‌ தமிழ்த்தொடை புனைந்து 
வார்த்து ஆடும்‌ சடையார்‌ தம்‌ பதி பலவும்‌ வணங்கி உடன்‌ 
சேர்ந்தார்கள்‌ தம்‌ பெருமான்‌ திரு வீழி மிழலையினை 


வீழி மிழலை வந்து அணைய மேவும்‌ நாவுக்கு அரசினையும்‌ 

காழி ஞானப்‌ பிள்ளையையும்‌ கலந்த உள்ளக்‌ காதலினால்‌ 

ஆழி வலவன்‌ அறியாத அடியார்‌ அடியார்‌ அவர்களுடன்‌ 

வாழி மறையோர்‌ எதிர்‌ கொண்டு வணங்க வணங்கி உள்புக்கார்‌ 


மாட வீதி அலங்கரித்து மறையோர்‌ வாயின்‌ மணி விளக்கு 

நீடு கதலி தழைப்‌ பூதம்‌ நிரைத்து நிறை பொன்‌ குடம்‌ எடுத்துப்‌ 

பீடு பெருகும்‌ வாகீசர்‌ பிள்ளையாரும்‌ தொண்டர்களும்‌ 

கூட மகிழ்ந்து விண்‌ இழிந்த கோயில்‌ வாயில்‌ சென்று அணைந்தார்‌ 


சென்று உள்‌ புகுந்து திருவீழி மிழலை அமர்ந்த செங்கனகக்‌ 
குன்ற வில்லியார்‌ மகிழ்ந்த கோயில்‌ வலமா வந்து திரு 

முன்றில்‌ வணங்கி முன்‌ எய்தி முக்கண்‌ செக்கர்‌ சடை மவுலி 
வென்றி விடையார்‌ சேவடிக்‌ கீழ்‌ விழுந்தார்‌ எழுந்தார்‌ விம்மினார்‌ 


கைகள்‌ குவித்துக்‌ கழல்‌ போற்றிக்‌ 

கலந்த அன்பு கரைந்து உருக 
மெய்யில்‌ வழியும்‌ கண்‌ அருவி 

விரவப்‌ பரவும்‌ சொல்‌ மாலை 
செய்ய சடையார்‌ தமைச்‌ சேரார்‌ 

தீங்கு நெறி சேர்கின்றார்‌ என்று 
உய்யும்‌ நெறித்‌ தாண்ட தம்‌ மொழிந்து 

அங்கு ஒழியாக்‌ காதல்‌ சிறந்து ஓங்க 
முன்னாள்‌ அயனும்‌ திருமாலும்‌ 

முடிவும்‌ முதலும்‌ காணாத 
பொன்னார்‌ மேனி மணி வெற்பைப்‌ 

பூ நீர்‌ மிழலையினில்‌ போற்றிப்‌ 
பல்‌ நாள்‌ பிரியா நிலைமையினால்‌ 

பயிலக்‌ கும்பிட்டு இருப்பாராய்‌ 
அந்நாள்‌ மறையோர்‌ திருப்பதியில்‌ 

இருந்தார்‌ மெய்ம்மை அருந்தவர்கள்‌ 


சீரின்‌ விளங்கும்‌ திருத்தொண்டர்‌ 

இருந்து சில நாள்‌ சென்று அதன்‌ பின்‌ 
மாரி சுருங்கி வளம்‌ பொன்னி நதியும்‌ 

பருவம்‌ மாறுதலும்‌ 
நீரின்‌ இயன்ற உணவு அருகி நிலவும்‌ 


68 


5.1.247 


5.1.248 


2:1:249 


5.1.250 


312௮1 


212௮௮ 


கடின 


5.1.254 


1522 


1523 


1524 


1525 


1526 


1527 


1528 


1529 


பல மன்‌ உயிர்கள்‌ எல்லாம்‌ 
பாரின்‌ மலிந்த இலம்‌ பாட்டில்‌ 
படர்‌ கூர்‌ வறுமை பரந்ததால்‌ 


வையம்‌ எங்கும்‌ வற்கடம்‌ ஆய்ச்‌ செல்ல உலகோர்‌ வருத்தமுற 
நையும்‌ நாளில்‌ பிள்ளையார்‌ தமக்கும்‌ நாவுக்கு அரசருக்கும்‌ 
கையில்‌ மானும்‌ மழுவும்‌ உடன்‌ காணக்‌ கனவில்‌ எழுந்து அருளிச்‌ 
செய்ய சடையார்‌ திருவீழி மிழலை உடையார்‌ அருள்‌ செய்வார்‌ 


கால நிலைமையால்‌ உங்கள்‌ கருத்தில்‌ வாட்டம்‌ உறீர்‌ எனினும்‌ 
ஏல உம்மை வழி படுவார்க்கு அளிக்க அளிக்கின்றோம்‌ என்று 
கோலம்‌ காண எழுந்து அருளிக்‌ குலவும்‌ பெருமை இருவர்க்கும்‌ 
ஞாலம்‌ அறியப்‌ படிக்காசு வைத்தார்‌ மிழலை நாயகனார்‌ 


விண்ணின்‌ நின்று இழிந்த விமானத்தின்‌ 

கிழக்கும்‌ மேற்கும்‌ பீடத்தில்‌ 
அண்ணல்‌ புகலி ஆண்‌ தகையார்‌ 

தமக்கும்‌ ஆண்ட அரசினுக்கும்‌ 
நண்ணும்‌ நாள்கள்‌ தொறும்‌ காசு 

படிவைத்து அருள நானிலத்தில்‌ 
எண்ணில்‌ அடியார்‌ உடன்‌ அழுது 

சய்து அங்கு இருந்தார்‌ இருவர்களும்‌ 


அல்லார்‌ கண்டத்து அண்டர்‌ பிரான்‌ 
அருளால்‌ பெற்ற படிக்காசு 
பல்லாறு இயன்ற வளம்‌ பெருகப்‌ 
பரமன்‌ அடியார்‌ ஆனார்கள்‌ 
எல்லாம்‌ எய்தி உண்கஎன இரண்டு 
பொழுதும்‌ பறை நிகழ்த்திச்‌ 
சொல்லால்‌ சாற்றிச்‌ சோறு இட்டார்‌ 
துயர்‌ கூர்‌ வறுமை தொலைத்திட்டார்‌ 


ஈசர்‌ மிழலை இறையவர்‌ பால்‌ இமையப்‌ பாவை திருமுலைப்‌ பால்‌ 
தேசம்‌ உய்ய உண்டவர்‌ தாம்‌ திருமா மகனார்‌ ஆதலினால்‌ 

காசு வாசியுடன்‌ பெற்றார்‌ கைத்‌ தொண்டு ஆகும்‌ படிமையினால்‌ 
வாசி இல்லாக்‌ காசு படி பெற்று வந்தார்‌ வாகீசர்‌ 


ஆறு சடை மேல்‌ அணிந்து அருளும்‌ அண்ணல்‌ வைத்த படிக்‌ காசால்‌ 


ஈறு இலாத பொருள்‌ உடைய இருவர்‌ உடைய திருமடங்கள்‌ 


சோறு நாளும்‌ தொண்டர்‌ மகிழ்ந்து உண்ண உண்ணத்‌ தொலையாதே 


ஏறு பெருமை புவி போற்ற இன்புற்று இருக்கும்‌ அந்‌ நாளில்‌ 


காலம்‌ தவறு தீர்ந்து எங்கும்‌ கலி வான்‌ பொழிந்த புனல்‌ கலந்து 
ஞாலம்‌ எல்லாம்‌ குளிர்‌ தூங்கி உணவு பெருகி நலம்‌ சிறப்ப 
மூல அன்பர்‌ இருவர்களும்‌ மொழி மாலைகளும்‌ பல சாத்தி 

நீல கண்டர்‌ உறை பதிகள்‌ பிறவும்‌ வணங்க நினைவுற்றார்‌ 


வாய்ந்த மிழலை மா மணியை 
வணங்கிப்‌ பிரியா விடை கொண்டு 


பூந்தண்‌ புனல்‌ சூழ்‌ வாஞ்சியத்தைப்‌ 


69 


1222 


12௮0 


ரிவர்‌ 


21200 


2.14202 


5.1.260 


5.1.261 


2120 


1530 


1531 


1532 


1533 


1534 


1535 


1536 


போற்றிப்‌ புனிதர்‌ வாழ்பதிகள்‌ 
ஏய்ந்த அன்பினால்‌ இறைஞ்சி 

இசை வண்‌ தமிழ்கள்‌ புனைந்து போய்ச்‌ 
சேர்ந்தார்‌ செல்வத்‌ திருமறைக்காடு 

எல்லை இல்லாச்‌ சீர்த்தியினார்‌ 


மன்றல்‌ விரவு மலர்ப்‌ புன்னை மணம்‌ சூழ்‌ சோலை உப்பளத்தின்‌ 
முன்றில்‌ தோறும்‌ சிறு மடவார்‌ முத்தம்‌ கொழிக்கும்‌ மறைக்‌ காட்டுக்‌ 
குன்ற வில்லியார்‌ மகிழ்ந்த கோயில்‌ புகுந்து வலம்‌ கொண்டு 
சென்று சேர்ந்தார்‌ தென்‌ புகலிக்‌ கோவும்‌ அரசும்‌ திரு முன்பு 


பரவை ஓதக்‌ கழிக்கானல்‌ பாங்கு நெருங்கும்‌ அப்‌ பதியில்‌ 
அரவச்‌ சடை அந்தணனாரை அகில மறைகள்‌ அர்ச்சனை செய்து 
உரவக்‌ கதவம்‌ திருக்‌ காப்புச்‌ செய்த அந்நாள்‌ முதல்‌ இந்நாள்‌ 
வரையும்‌ அடைத்தே நிற்கின்ற மணி நீள வாயில்‌ வணங்குவார்‌ 


தொல்லை வேதம்‌ திருக்‌ காப்புச்‌ 
செய்த வாயில்‌ தொடர்‌ அகற்ற 
வல்ல அன்பர்‌ அணையாமை மருங்கு 
ஓர்‌ வாயில்‌ வழி எய்தி 
அல்லல்‌ தீர்ப்பார்‌ தமை அருச்சிப்பார்கள்‌ 
தொழுவார்‌ ஆம்படி கண்டு 
எல்லை இல்லாப்‌ பெரும்‌ புகழார்‌ 
இதனை அங்குக்‌ கேட்டு அறிந்தார்‌ 


ஆங்கு அப்‌ பரிசை அறிந்து அருளி ஆழித்‌ தோணி புரத்து அரசர்‌ 
ஓங்கு வேதம்‌ அருச்சனை செய்‌ உம்பர்‌ பிரானை உள்‌ புக்குத்‌ 
தேம்கா திருவோம்‌ நேர்‌ இறைஞ்சத்‌ திருமுன்‌ கதவம்‌ திருக்காப்பு 
நீங்கப்‌ பாடும்‌ அப்பர்‌ என நீடும்‌ திருநாவுக்கு அரசர்‌ 


உண்ணீர்மையினால்‌ பிள்ளையார்‌ 

உரை செய்து அருள அதனாலே 
பண்ணினேரு மொழியாள்‌ என்று 

எடுத்துப்‌ பாடப்‌ பயன்‌ துய்ப்பான்‌ 
தெண்ணீர்‌ அணிந்தார்‌ திருக்காப்பு 

நீக்கத்‌ தாழ்க்கத்‌ திருக்‌ கடைக்காப்பு 
எண்ணீர்‌ இரக்கம்‌ ஒன்று இல்லீர்‌ 

என்று பாடி இறைஞ்சுதலும்‌ 


வேத வளத்தின்‌ மெய்ப்‌ பொருளின்‌ அருளால்‌ விளங்கும்‌ மணிக்‌ கதவம்‌ 
காதல்‌ அன்பர்‌ முன்பு திருக்‌ காப்பு நீங்கக்‌ கலை மொழிக்கு 

நாதர்‌ ஞான முனிவருடன்‌ தொழுது விழுந்தார்‌ ஞாலத்துள்‌ 

ஓத ஒலியின்‌ மிக்கு எழுந்த தும்பர்‌ ஆர்ப்பும்‌ மறை ஒலியும்‌ 


அன்பர்‌ ஈட்டம்‌ களி சிறப்ப ஆண்ட அரசும்‌ சிவக்‌ கன்றும்‌ 

இன்ப வெள்ளத்து இடை மூழ்கி எழுந்து உள்‌ புகுந்து தம்‌ பெருமான்‌ 
முன்பு பணிந்து போற்றி இசைத்துப்‌ பரவி மொழி மாலைகள்‌ பாடி 
என்பு கரைய உள்‌ உருகி இறைஞ்சி அரிதில்‌ புறத்து அணைந்தார்‌ 


70 


2.12263 


5.1.264 


5.1.265 


5.1.266 


212207 


5.1.268 


5.1.269 


2.1270 


1537 


1538 


1539 


1540 


1541 


1542 


1543 


1544 


புறம்பு நின்று வாகீசர்‌ புனிதர்‌ 
அருளால்‌ இக்‌ கதவம்‌ 
திறந்தும்‌ அடைத்தும்‌ செல்லும்‌ 
நெறி திருந்த மலையாள்‌ திருமுலையில்‌ 
கறந்த ஞானம்‌ குழைத்த அமுது 
செய்த புகலிக்‌ கவுணியரை 
நிறைந்த கதவம்‌ அடைக்கும்‌ 
வகை நீரும்‌ பாடி அருளும்‌ என 


சண்பை ஆளும்‌ தமிழ்‌ விரகர்‌ தாமும்‌ திரு நாவுக்கரசர்‌ 

பண்பின்‌ மொழிந்த உரை கொண்டு பதிகம்‌ பாடும்‌ அவ்வளவில்‌ 
கண்‌ பொற்பமைந்த நுதல்‌ காளகண்டர்‌ அருளால்‌ கடிதுடனே 
திண்‌ பொன்‌ கதவம்‌ திருக்‌ காப்புச்‌ செய்து எடுத்த திருப்‌ பாட்டில்‌ 


அது கண்டு உடைய பிள்ளையார்‌ 
தாமும்‌ ஆண்ட அரசும்‌ மகிழ்ந்து 
இது நம்‌ பெருமான்‌ அருள்‌ செய்யப்‌ 
பெற்றோம்‌ என்று அங்கு இறைஞ்சிய பின்‌ 
பதிகம்‌ நிரம்பப்‌ பிள்ளையார்‌ 
பாடித்‌ தொழுது பணிவு உற்றார்‌ 
எதிர்‌ பொன்‌ திருவாயிலின்‌ வழக்கம்‌ 
என்றும்‌ நிகழ்ச்சி எய்தியது ஆல்‌ 


அங்கு நிகழ்ந்த அச்‌ செயல்‌ கண்டு அடியார்‌ எல்லாம்‌ அதிசயித்துப்‌ 
பொங்கு புளகம்‌ எய்திட மெய்‌ பொழியும்‌ கண்ணீர்‌ பரந்து இழிய 
எங்கும்‌ நிகர்‌ ஒன்று இல்லாத இருவர்‌ பாதம்‌ இறைஞ்சினார்‌ 
நங்கள்‌ புகலிப்‌ பெரும்‌ தகையும்‌ அரசும்‌ மடத்தில்‌ நண்ணிய பின்‌ 


அரிதில்‌ திறக்கத்‌ தாம்‌ பாட அடைக்க அவர்‌ பாடிய எளிமை 

கருதி நம்பர்‌ திருவுள்ளம்‌ அறியாது அயர்ந்தேன்‌ எனக்‌ கவன்று 
பெரிதும்‌ அஞ்சித்‌ திருமடத்தில்‌ ஒருபால்‌ அணைந்து பேழ்‌ கணித்து 
மருவும்‌ உணர்வில்‌ துயில்‌ கொண்டார்‌ வாய்மை திறம்பா வாகீசர்‌ 


மன்னும்‌ செல்வ மறைக்காட்டு மணியின்‌ பாதம்‌ மனத்தின்‌ கண்‌ 


உன்னித்‌ துயிலும்‌ பொழுதின்‌ கண்‌ உமை ஓர்‌ பாகம்‌ உடையவர்‌ தாம்‌ 


பொன்னின்‌ மேனி வெண்‌ நீறு புனைந்த கோலப்‌ பொலிவினொடும்‌ 
துன்னி அவர்க்கு வாய்‌ மூரில்‌ இருப்போம்‌ தொடர வா என்றார்‌ 


போதம்‌ நிகழ வா என்று போனார்‌ என்‌ கொல்‌ எனப்‌ பாடி 

ஈது எம்பெருமான்‌ அருளாகில்‌ யானும்‌ போவேன்‌ என்று எழுந்து 
வேத வனத்தைப்‌ புறகிட்டு விரைந்து போக அவர்‌ முன்னே 

ஆதி மூர்த்தி முன்‌ காட்டும்‌ அவ்‌ வேடத்தால்‌ எழுந்து அருள 


சீரார்‌ பதியின்‌ நின்று எழுந்து 
செல்லும்‌ திருநாவுக்கு அரசர்‌ 

ஆரா அன்பில்‌ ஆரமுதம்‌ உண்ண 
எய்தா வாறே போல்‌ 

நீரார்‌ சடையார்‌ எழுந்து அருள 
நெடிது பின்பு செல்லும்‌ அவர்‌ 


71 


2:12.71 


21.272 


SE 


5.1.274 


22127௮ 


2.1276 


25277 


1545 


1546 


1547 


1548 


1549 


1550 


331 


பேராளரை முன்‌ தொடர்ந்து 
அணையப்‌ பெறுவார்‌ எய்தப்‌ பெற்று இலரால்‌ 


அன்ன வண்ணம்‌ எழுந்து அருளி 

அணித்தே காட்சி கொடுப்பார்‌ போல்‌ 
பொன்னின்‌ கோயில்‌ ஒன்று எதிரே 

காட்டி அதனுள்‌ புக்கு அருளத்‌ 
துன்னும்‌ தொண்டர்‌ அம்‌ மருங்கு 

விரைந்து தொடரப்‌ போந்த படி 
மன்னும்‌ புகலி வள்ளலார்‌ தாமும்‌ 

கேட்டு வந்து அணைந்தார்‌ 


அழைத்துக்‌ கொடு போந்து அணியார்‌ 

போல்‌ காட்டி மறைந்தார்‌ என அயர்ந்து 
பிழைத்துச்‌ செவ்வி அறியாதே 

திறப்பித்‌ தேனுக்கே அல்லால்‌ 
உழைத்தாம்‌ ஒளித்தால்‌ கதவம்‌ 

தொண்டு உரைக்கப்‌ பாடி அடைப்பித்த 
தழைத்த மொழியார்‌ உப்பாலார்‌ 

தாம்‌ இங்கு எப்பால்‌ மறைவது என 


மாட நீடு திருப்புகலி மன்னர்‌ அவர்க்கு மால்‌ அயனும்‌ 

நேடி இன்னங்‌ காணாதார்‌ நேரே காட்சி கொடுத்து அருள 
ஆடல்‌ கண்டு பணிந்து ஏத்தி அரசும்‌ காணக்‌ காட்டுதலும்‌ 
பாட அடியார்‌ என்று எடுத்துப்‌ பரமர்‌ தம்மைப்‌ பாடினார்‌ 


பாடும்‌ தமிழ்‌ மாலைகள்‌ கொண்டு 
பரமர்‌ தாமும்‌ எழுந்து அருள 
நீடும்‌ திருவாய்மூர்‌ அடைந்து 
நிலவும்‌ கோயில்‌ வலம்‌ செய்து 
சூடும்‌ பிறையார்‌ பெரும்‌ தொண்டர்‌ 
தொழுது போற்றித்‌ துதி செய்து 
நாடூம்‌ காதல்‌ வளர்ந்து ஓங்க 
நயந்து அந்‌ நகரில்‌ உடன்‌ உறைந்தார்‌ 


ஆண்ட அரசும்‌ பிள்ளையார்‌ உடனே அங்கண்‌ இனிது அமர்ந்து 
பூண்ட காதல்‌ பொங்கி எழ வாய்‌ மூர்‌ அடிகள்‌ போற்றி 

மூண்ட அன்பின்‌ மொழிமாலை சாத்தி ஞான முனிவர்‌ ஒடூ 
மீண்டு வந்து திருமறைக்‌ காடு எய்தி விமலர்‌ தாள்‌ பணிந்தார்‌ 


ஆதி முதல்வர்‌ தமைப்‌ பணிந்து அங்கு ஆன பணி செய்து அமரும்‌ நாள்‌ 
சீத மதி வெண்‌ குடை வளவர்‌ மகளார்‌ தென்னன்‌ தேவியாம்‌ 

கோதில்‌ குணத்துப்‌ பாண்டி மா தேவியார்‌ முன்‌ குலச்சிறையார்‌ 
போத விட்டார்‌ சிலர்‌ வந்தார்‌ புகலி வேந்தர்‌ தமைக்‌ காண 


வந்து சிவனார்‌ திருமறைக்‌ காடு 

எய்தி மன்னு வேணுபுரி 
அந்தணாளர்‌ தமக்கு அறிவித்து 

அவர்‌ பால்‌ எய்தி அடி வணங்க 
சிந்தை மகிழ்ந்து தீது இன்மை 


1a 


வரி நனம்‌. 


210 


5.1.280 


5.1.281 


21264 


21263 


5.1.284 


1552 


1553 


1554 


1555 


1556 


1557 


1558 


1559 


வனவத்‌ தீங்கும்‌ உளவாமோ 


இந்த உலகம்‌ உய வந்தீர்‌ 
இரு தாள்‌ நினைவார்க்கு என்று உரைப்பார்‌ 


சைவ நெறி வைதிகம்‌ நிற்கச்‌ 
சழக்கு நெறியைத்‌ தவம்‌ என்னும்‌ 
பொய்‌ வல்‌ அமணர்‌ செயல்‌ தன்னைப்‌ 
பொறுக்க கில்லோம்‌ எனக்‌ கேட்டே 
அவ்‌ வன்‌ தொழிலோர்‌ செயல்‌ மாற்றி 
ஆதிசைவ நெறி விளங்கத்‌ 
தெய்வ நீறு நினைந்து எழுந்தார்‌ சீர்‌ 
கொள்‌ சண்பைத்‌ திரு மறையோர்‌ 


ஆய பொழுது திரு நாவுக்கரசு புகலி ஆண்‌ தகைக்குக்‌ 

காய மாசு பெருக்கி உழல்‌ கலதி அமணர்‌ கடுவினை செய்‌ 

மாயை சாலம்‌ மிக வல்லார்‌ அவர்‌ மற்று என்னை முன்‌ செய்த 

தீய தொழிலும்‌ பல கெட்டேன்‌ சொல்ல இசையேன்‌ யான்‌ என்றார்‌ 


என்று கூற எல்லை இலா நீறு போற்றும்‌ இருவரையும்‌ 

சென்று காணும்‌ கருத்து உடையேன்‌ அங்குத்‌ தீங்கு புரி அமணர்‌ 
நின்ற நிலைமை அழிவித்துச்‌ சைவ நெறி பாரித்து அன்றி 

ஒன்றும்‌ செய்யேன்‌ ஆணை உமது என்றார்‌ உடைய பிள்ளையார்‌ 


போமா துணிந்து நீர்‌ அங்குப்‌ போகப்‌ போதா அவ்‌ அமணர்‌ 

தீ மாயையினை யானே போய்ச்‌ சிதைத்து வருகின்றேன்‌ என்ன 
ஆமாறு எல்லாம்‌ உரைத்து அவரை மறுக்க மாட்டது அரசு இருப்பத்‌ 
தாம்‌ ஆதரவால்‌ தமிழ்‌ நாட்டில்‌ போனார்‌ ஞானத்‌ தலைவனார்‌ 


வேணு புரக்கோன்‌ எழுந்து அருள விடைகொண்டூ இருந்த வாகீசர்‌ 


பூணும்‌ அன்பால்‌ மறைக்காட்டில்‌ புனிதர்‌ தம்மைப்‌ போற்றி இசைத்துப்‌ 


பேணி இருந்து அங்கு உறையும்‌ நாள்‌ பெயர்வார்‌ வீழிமிழலை அமர்‌ 
தாணுவின்‌ தன்‌ செய்ய கழல்‌ மீண்டும்‌ சார நினைக்கின்றார்‌ 


சோலை மறைக்‌ காட்டூ அமர்ந்து 
அருளும்‌ சோதி அருள்‌ பெற்று அகன்று போய்‌ 
வேலை விடம்‌ உண்டவர்‌ வீழி மிழலை 
மீண்டும்‌ செல்வன்‌ என 
ஞாலம்‌ நிகழ்ந்த நாகைக்‌ காரோணம்‌ 
பிறவும்‌ தாம்‌ பணிந்து 
சாலு மொழி வண்‌ தமிழ்ப்‌ பாடித்‌ 
தலைவர்‌ மிழலை வந்து அடைந்தார்‌ 


வீழி மிழலை தனிப்‌ பணிந்து வேத முதல்வர்‌ தாம்‌ இருப்ப 
ஆழி வலம்‌ ஏந்திய அரியால்‌ ஆகாசத்தின்‌ நின்று இழிந்த 
வாழி மலர்ந்த கோயில்தனில்‌ மன்னும்‌ பொருளை போற்றிசைத்துத்‌ 
தாழும்‌ நாளில்‌ பிறபதியும்‌ பணியும்‌ காதல்‌ தலை நிற்பார்‌ 


பூவில்‌ பொலியும்‌ புனல்‌ பொன்னிக்‌ 
கரை போய்ப்‌ பணிவார்‌ பொற்பு அமைந்த 
ஆவுக்கு அருளும்‌ ஆவடூ தண்‌ 


73 


212262 


5.1.286 


5.1.287 


5.1.288 


21,259 


5.1.290 


21201 


3:1,292 


1560 


1561 


1562 


1563 


1564 


1565 


துறையார்‌ பாதம்‌ அணைந்து இறைஞ்சி 
நாவுக்‌ கரசர்‌ ஞானப்‌ போன 

கர்க்குச்‌ செம்‌ பொன்‌ ஆயிரமும்‌ 
பாவுக்கு அளித்த திறம்‌ போற்றிப்‌ 

போந்து பிறவும்‌ பணிகின்றார்‌ 


செய்ய சடையார்‌ பழையாறை எய்த 
அதனில்‌ செல்‌ பொழுதில்‌ 

மையல்‌ அமணர்‌ மறைத்த வடதளியின்‌ 
மன்னும்‌ சிவனாரைக்‌ 

கைகள்‌ கூப்பித்‌ தொழுது அருளக்‌ 
கண்டவாற்றால்‌ அமணர்கள்‌ தம்‌ 

பொய்‌ கொள்‌ விமானம்‌ எனக்‌ கேட்டுப்‌ 
பொறாத உள்ளம்‌ மிகப்‌ புழுங்கி 


அந்த விமானம்‌ தனக்கு அருகா 
ஆங்கு ஓர்‌ இடத்தின்‌ பாங்கு எய்திக்‌ 
கந்தம்‌ மலரும்‌ கடிக்‌ கொன்றை 
முடியார்‌ செய்ய கழல்‌ உன்னி 
மந்த அமணர்‌ வஞ்சனையால்‌ 
மறைத்த வஞ்சம்‌ ஒழித்தருளிப்‌ 
பந்தம்‌ கொண்ட குண்டர்‌ திறம்‌ 
பாற்றும்‌ என்று பணிந்து இருந்தார்‌ 


வண்ணம்‌ கண்டு நான்‌ உம்மை 

வணங்கி அன்றிப்‌ போகேன்‌ என்று 
எண்ண முடிக்கும்‌ வாகீசர்‌ 

இருந்தார்‌ அமுது செய்யாதே 
அண்ணலாரும்‌ அது உணர்ந்து 

அங்கு அரசு தம்மைப்‌ பணிவதற்குத்‌ 
திண்ணமாக மன்னனுக்குக்‌ 

கனவில்‌ அருளிச்‌ செய்கின்றார்‌ 


அறிவில்‌ அமணர்‌ நமை மறைப்ப 

இருந்தோம்‌ என்று அங்கு அடையாளக்‌ 
குறிகள்‌ அறியச்‌ செய்து அருளி 

நம்மை அரசு கும்பிடுவான்‌ 
நெறியில்‌ அமணர்‌ தமை அழித்து 

நீக்கிப்‌ போக்கு என்று அருள்‌ புரிய 

செறிவில்‌ அறிவுற்று எழுந்து அவனும்‌ 

செங்கை தலைமேல்‌ குவித்து இறைஞ்சி 


கண்ட வியப்பு மந்திரிகட்கு இயம்பிக்‌ கூடக்‌ கடிது எய்தி 

அண்டர்‌ பெருமான்‌ அருள்‌ செய்த அடையாளத்தின்‌ வழி கண்டு 
குண்டர்‌ செய்த வஞ்சணையைக்‌ குறித்து வேந்தன்‌ குலவு பெரும்‌ 
தொண்டர்‌ தம்மை அடி வணங்கித்‌ தொக்க அமணர்‌ தூர்‌ அறுத்தான்‌ 


ஆனை இனத்தில்‌ துகைப்புண்ட அமண்‌ ஆயிரமும்‌ மாய்ந்தற்‌ பின்‌ 
மேன்மை அரசன்‌ ஈ.சர்க்கு விமானம்‌ ஆக்கி விளக்கியபின்‌ 


74 


ER 


5.1.294 


21.295 


221240 


அத 


23.1.2958 


1566 


1571 


1572 


1573 


1574 


1575 


ஆன வழி பாட்டு அர்ச்சனைக்கு நிபந்தம்‌ எல்லாம்‌ அமைத்து இறைஞ்ச 
ஞான அரசும்‌ புக்கு இறைஞ்சி நாதர்‌ முன்பு போற்றுவார்‌ 


தலையின்‌ மயிரைப்‌ பறித்து உண்ணூம்‌ 
சாதி அமணர்‌ மறைத்தாலும்‌ 

நிலை இலாதார்‌ நிலைமையினால்‌ 
மறைக்க ஒண்ணுமோ என்னும்‌ 

விலை இல்‌ வாய்மைக்குறும்‌ தொகைகள்‌ 
விளம்பிப்‌ புறம்‌ போந்து அங்கு அமர்ந்தே 

இலை கொள்‌ சூலப்‌ படையார்‌ சேர்‌ 
இடங்கள்‌ பிறவும்‌ தொழ அணைவார்‌ 


பொங்கு புனலார்‌ பொன்னியில்‌ 

இரண்டூ கரையும்‌ பொருவிடையார்‌ 
தங்கும்‌ இடங்கள்‌ புக்கு இறைஞ்சித்‌ 

தமிழ்‌ மாலைகளும்‌ சாத்திப்‌ போய்‌ 
எங்கும்‌ நிறைந்த புகழ்‌ ஆளர்‌ ஈறில்‌ 

தொண்டர்‌ எதிர்‌ கொள்ளச்‌ 
செங்கண்‌ விடையார்‌ திருவானைக்‌ 

காவின்‌ மருங்கு சென்று அணைந்தார்‌ 


சிலந்திக்கு அருளும்‌ கழல்‌ வணங்கிச்‌ 
செஞ்சொல்‌ மாலை பல பாடி 
இலங்கு சடையார்‌ எறும்பியூர்‌ 
மலையும்‌ இறைஞ்சி பாடியபின்‌ 
சோதித்‌ திருச்சிராப்பள்ளி மலையும்‌ 
கற்குடியும்‌ 
நலம்‌ கொள்‌ செல்வத்‌ திருப்பராய்த்‌ 
துறையும்‌ தொழுவான்‌ நண்ணினார்‌ 


மற்றப்‌ பதிகள்‌ முதலான மருங்கு உள்ளனவும்‌ கை தொழுது 

பொன்‌ புற்று அமைந்த திருப்பணிகள்‌ செய்து பதிகம்‌ கொடூ போற்றி 
உற்ற அருளால்‌ காவிரியை ஏறி ஒன்னார்‌ புரம்‌ எரியச்‌ 

செற்ற சிலையார்‌ திருப்பைஞ்ஞ்லியினைச்‌ சென்று சேர்கின்றார்‌ 


வழி போம்‌ பொழுது மிக இளைத்து 

வருத்தம்‌ உற நீர்‌ வேட்கையொடும்‌ 
அழிவாம்‌ பசி வந்து அணைந்திடவும்‌ 

அதற்குச்‌ சித்தம்‌ அலையாதே 
மொழி வேந்தரும்‌ முன்‌ எழுந்து 

அருள முருகு ஆர்‌ சோலைப்‌ பைஞ்ஞ்லி 
விழி ஏந்திய நெற்றியினார்‌ தம்‌ 

தொண்டர்‌ வருத்தம்‌ மீட்பாராய்‌ 


காவும்‌ குளமும்‌ முன்‌ சமைத்துக்‌ 

காட்டி வழி போம்‌ கருத்தினால்‌ 
மேவும்‌ திருநீற்று அந்தணராய்‌ 

விரும்பும்‌ பொதி சோறும்‌ கொண்டு 
நாவின்‌ தனி மன்னவர்க்கு எதிரே 

நண்ணி இருந்தார்‌ விண்ணின்‌ மேல்‌ 


12 


1204 


5.1.300 


5.1.301 


5.1.302 


5.1.303 


5.1.304 


1576 


ர 


1578 


1579 


1560 


1581 


1582 


தாவும்‌ புள்ளும்‌ மண்‌ கிழிக்கும்‌ தனி 
ஏனமும்‌ காண்பு அரியவர்‌ தாம்‌ 


அங்கண்‌ இருந்த மறையவர்‌ பால்‌ 

ஆண்ட அரசும்‌ எழுந்து அருள 
வெங்கண்‌ விடை வேதியர்‌ நோக்கி 

மிகவும்‌ வழி வந்து இளைத்து இருந்தீர்‌ 
இங்கு என்‌ பாலே பொதி சோறு 

உண்டு இதனை உண்டு தண்ணீர்‌ இப்‌ 
பொங்கு குளத்தில்‌ குடித்து இளைப்புப்‌ 

போக்கிப்‌ போவீர்‌ எனப்‌ புகன்றார்‌ 


நண்ணும்‌ திருநாவுக்கு அரசர்‌ நம்பர்‌ 

அருள்‌ என்று அறிந்தார்‌ போல்‌ 
உண்ணும்‌ என்று திருமறையோர்‌ 

உரைத்துப்‌ பொதி சோறு அளித்தலுமே 
எண்ண நினையாது எதிர்‌ வாங்கி 

இனிதாம்‌ அழுது செய்து இனிய 
தண்ணீர்‌ அமுது செய்து அருளித்‌ 

தூய்மை செய்து தளர்வு ஒழிந்தார்‌ 


எய்ப்பு நீங்கி நின்றவரை நோக்கி 
இருந்த மறையவனார்‌ 
அப்பால்‌ எங்கு நீர்‌ போவது என்றார்‌ 
அரசும்‌ அவர்க்கு எதிரே 
செப்புவார்‌ யான்‌ திருப்பைஞ்‌ 
ஞ்லிக்குப்‌ போவ என்று உரைப்ப 
ஒப்பு இலாரும்‌ யான்‌ அங்குப்‌ 
போகின்றேன்‌ என்று உடன்‌ போந்தார்‌ 


கூட வந்து மறையவனார்‌ திருப்பைஞ்ஞீலி குறுகியிட 

வேடம்‌ அவர்‌ முன்‌ மறைத்தலுமே மெய்ம்மைத்‌ தவத்து மேலவர்‌ தாம்‌ 
ஆடல்‌ புரிந்தார்‌ அடியேனைப்‌ பொருளாய்‌ அளித்த கருணை எனப்‌ 
பாடல்‌ புரிந்து விழுந்து எழுந்து கண்ணீர்‌ மாரிபயில்‌ வித்தார்‌ 


பைஞ்‌ ஞீலியினில்‌ அமர்ந்து அருளும்‌ பரமர்‌ கோயில்‌ சென்று எய்தி 
மைஞ்‌ ஞீலத்து மணி கண்டர்‌ தம்மை வணங்கி மகிழ்‌ சிறந்து 


மெய்ஞ்‌ ஞீலிர்‌ மையினில்‌ அன்புருக விரும்பும்‌ தமிழ்‌ மாலைகள்‌ பாடிக்‌ 


கைஞ்ஞூீடிய தம்‌ திருத்தொண்டு செய்து காதலுடன்‌ இருந்தார்‌ 


நாதர்‌ மருவும்‌ திருமலைகள்‌ நாடும்‌ பதிகள்‌ பல மிகவும்‌ 

காதல்‌ கூரச்‌ சென்று இறைஞ்சிக்‌ கலந்த இசை வண்‌ தமிழ்‌ பாடி 
மாதோர்‌ பாகர்‌ அருளாலே வடபால்‌ நோக்கி வாகீசர்‌ 

ஆதி தேவர்‌ அமர்ந்த திரு அண்ணாமலையை நண்ணினார்‌ 


செங்கண்‌ விடையார்‌ திரு அண்ணா மலையைத்‌ தொழுது வலம்‌ கொண்டு 


துங்க வரையின்‌ மிசை ஏறி தொண்டர்‌ தொழும்புக்கு எதிர்‌ நிற்கும்‌ 


அங்கண்‌ அரசைத்‌ தொழுது எழுந்து திளைத்துத்‌ திருநாவுக்கரசர்‌ 
தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம்‌ பெருமை சாதித்தார்‌ 


76 


5.1.305 


5.1.306 


5.1.307 


5.1.308 


5.1.309 


21210 


அனிய! 


21212 


1583 


1584 


1585 


1586 


1587 


1588 


1589 


1590 


1591 


1592 


77 


அண்ணாமலை மலை மேல்‌ அணிமலையை ஆரா அன்பின்‌ அடியவர்‌ தம்‌ 

கண்ணார்‌ அமுதை விண்ணோரைக்‌ காக்கக்‌ கடலில்‌ வந்து எழுந்த 

உண்ணா நஞ்சம்‌ உண்டானைக்‌ கும்பிட்டு உருகும்‌ சிந்தை உடன்‌ 

பண்ணார்‌ பதிகத்‌ தமிழ்‌ பாடிப்‌ பணிந்து பரவிப்‌ பணி செய்தார்‌ 5.1.313 


பணியார்‌ வேணிச்‌ சிவ பெருமான்‌ பாதம்‌ போற்றிப்‌ பணி செயும்‌ நாள்‌ 

மணியார்‌ கண்டத்து எம்‌ பெருமான்‌ மண்‌ மேல்‌ மகிழும்‌ இடம்‌ எங்கும்‌ 

தணியாக்‌ காதலுடன்‌ சென்று வணங்கித்‌ தக்க பணி செய்வார்‌ 

அணியார்‌ தொண்டைத்‌ திருநாட்டில்‌ அருளால்‌ அணைவார்‌ ஆயினார்‌ 5.1.314 


காதல்‌ செய்யும்‌ கருத்தின்‌ உடன்‌ காடும்‌ மலையும்‌ கான்‌ ஆறும்‌ 

சூதமலி தண்‌ பணைப்‌ பதிகன்‌ பலவும்‌ கடந்து சொல்லிக்கு 

நாதர்‌ போந்து பெரும்‌ தொண்டை நன்னாடூ எய்தி முன்‌ ஆகச்‌ 

சீத மலர்‌ மென்‌ சோலை சூழ்‌ திரு ஒத்தூரில்‌ சென்று அடைந்தார்‌ 1௮43 


செக்கர்‌ சடையார்‌ திரு ஒத்துத்தூர்‌ தேவர்‌ பிரானார்‌ தம்‌ கோயில்‌ 

புக்கு வலம்‌ கொண்டு எதிர்‌ இறைஞ்சிப்‌ போற்றிக்‌ கண்கள்‌ புனல்‌ பொழிய 

முக்‌ கண்‌ பிரானை விரும்பும்‌ மொழித்‌ திருத்‌ தாண்டகங்கள்‌ முதலாகத்‌ 

தக்க மொழி மாலைகள்‌ சாத்திச்‌ சார்ந்து பணி செய்து ஒழுகுவார்‌ 5.1.316 


செய்ய ஐயர்‌ திரு ஒத்தூர்‌ ஏத்திப்‌ போந்து செழும்‌ புவனம்‌ 

உய்ய நஞ்சு உண்டு அருளும்‌ அவர்‌ உறையும்‌ பதிகள்‌ பல வணங்கித்‌ 

தையல்‌ தழுவக்‌ குழைந்த பிரான்‌ தங்கும்‌ தெய்வப்‌ பதி என்று 

வையம்‌ முழுதும்‌ தொழுது ஏத்தும்‌ மதில்‌ சூழ்‌ காஞ்சி மருங்கு அணைந்தார்‌ 5.1.317 


ஞாலம்‌ உய்யத்‌ திருவதிகை நம்பர்‌ தம்‌ பேர்‌ அருளினால்‌ 

சூலை மடுத்து முன்‌ ஆண்ட தொண்டர்‌ வரப்பெற்றோம்‌ என்று 

காலை மலரும்‌ கமலம்‌ போல்‌ காஞ்சி வாணர்‌ முகம்‌ எல்லாம்‌ 

சால மலர்ந்து களி சிறப்பத்‌ தழைத்த மனங்கள்‌ தாங்குவார்‌ 5.1.318 


மாட வீதி மருங்கு எல்லாம்‌ மணி வாயில்களில்‌ தோரணங்கள்‌ 

நீடு கதலியுடன்‌ கமுகு நிறைத்து நிறை பொற்குடம்‌ தீபம்‌ 

தோடு குலவு மலர்‌ மாலை சூழ்ந்த வாசப்‌ பந்தர்களும்‌ 

ஆடு கொடியும்‌ உடன்‌ எடுத்து அங்கு அணிநீள்‌ காஞ்சி அலங்கரித்தார்‌ 5.1.319 


தொண்டர்‌ ஈண்டி எதிர்கொள்ள எழுந்து சொல்லுக்கு அரசர்‌ பால்‌ 

கொண்ட வேடப்‌ பொலிவினொடும்‌ குலவும்‌ வீதி பணி செய்யும்‌ 

அண்டர்‌ அறிதற்கு அரிய திரு அலகு முதல்‌ ஆம்‌ அவை ஏந்தி 

இண்டை புனைந்த சடை முடியார்க்கு அன்பர்‌ தம்மை எதிர்‌ கொண்டார்‌ 5.1.320 


எதிர்‌ கொண்டு இறைஞ்சும்‌ சீர்‌ அடியார்‌ தம்மை இறைஞ்சி எழுந்து அருளி 

மதில்‌ கொண்டு அணிந்த காஞ்சி நகர்‌ மறுகு உள்‌ போந்து வானநதி 

குதி கொண்டு இழிந்த சடைக்‌ கம்பர்‌ செம்‌ பொன்‌ கோயில்‌ குறுகினார்‌ 

அதிர்‌ கொண்டு அலை நேர்‌ மணி மிடற்றார்‌ ஆண்ட திருநாவுக்கரசர்‌ பிர்‌ 


திரு வாயிலினைப்‌ பணிந்து எழுந்து செல்வத்‌ திரு முன்றிலை அணைந்து 

கருவார்‌ கச்சி ஏகம்பர்‌ கனக மணி மாளிகை சூழ்ந்து 

வருவார்‌ செம்‌ பொன்‌ மலை வல்லி தழுவக்‌ குழைந்த மணி மேனிப்‌ 

பெரு வாழ்வினை முன்‌ கண்டு இறைஞ்சிப்‌ பேரா அன்பு பெருக்கினார்‌ 3:1.322 


1593 


1594 


1595 


1596 


1597 


1598 


1599 


1600 


1601 


1602 


வார்ந்து சொரியும்‌ கண்‌ அருவி மயிர்க்‌ கால்‌ தோறும்‌ வரும்‌ புளகம்‌ 
ஆர்ந்த மேனிப்‌ புறம்பு அலைப்ப அன்பு கரைந்து புள்‌ அலைப்பச்‌ 
சேர்ந்த நயனப்‌ பயன்‌ பெற்றுத்‌ திளைப்பத்‌ திருவேகம்பர்‌ தமை 
நேர்ந்த மனத்தில்‌ உற வைத்து நீடும்‌ பதிகம்‌ பாடுவார்‌ 


கரவாடும்‌ வன்‌ நெஞ்சர்க்கு அரியானை என்று எடுத்துப்‌ 
பரவாய சொல்‌ மாலைத்‌ திருப்‌ பதிகம்‌ பாடிய பின்‌ 

விரிவார்‌ தம்‌ புரம்‌ எரித்த விடையவனார்‌ வெள்‌ எயிற்றின்‌ 

அரவு ஆரம்‌ புனைந்தவர்‌ தம்‌ திருமுன்றில்‌ புறத்து அணைந்தார்‌ 


கையார்ந்த திருத்தொண்டு கழிய மிகும்‌ காதலோடும்‌ 
செய்யா நின்றே எல்லாச்‌ செந்தமிழ்‌ மாலையும்‌ பாடி 
மையார்ந்த மிடற்றர்‌ திரு மயானத்தை வலம்‌ கொண்டு 
மெய்யார்வம்‌ உறத்‌ தொழுது விருப்பினோடு மேவு நாள்‌ 


சீர்‌ வளரும்‌ மதில்‌ கச்சி நகர்த்‌ திரு மேல்‌ தளி முதலாம்‌ 

நீர்‌ வளரும்‌ சடையவர்‌ தாம்‌ நிலவி உறை ஆலயங்கள்‌ 
ஆர்வம்‌ உறப்‌ பணிந்து ஏத்தி ஆய்ந்த தமிழ்ச்‌ சொல்‌ மலரால்‌ 
சார்வுறு மாலைகள்‌ சாத்தித்‌ தகும்‌ தொண்டு செய்திருந்தார்‌ 


அந்நகரில்‌ அவ்‌ வண்ணம்‌ அமர்ந்து உறையும்‌ நாளின்‌ கண்‌ 
மன்னு திரு மாற்‌ பேறு வந்து அணைந்து தமிழ்‌ பாடிச்‌ 

சென்னி மிசை மதி புனைவார்‌ பதி பலவும்‌ சென்று இறைஞ்சித்‌ 
துன்னினார்‌ காஞ்சியினைத்‌ தொடர்ந்த பெரும்‌ காதலினால்‌ 


ஏகம்பன்‌ காண்‌ அவன்‌ என்‌ எண்ணத்தான்‌ எனப்‌ போற்றிப்‌ 
பாகம்‌ பெண்‌ உருவானைப்‌ பைங்‌ கண்‌ விடை உயர்த்தானை 
நாகம்‌ பூண்‌ உகந்தானை நலம்‌ பெருகும்‌ திரு நீற்றின்‌ 
ஆகந்தோய்‌ அணியானை அணைந்து பணிந்து இன்புற்றார்‌ 


திருக்கச்சி ஏகம்பம்‌ பணிந்து ஏத்தித்‌ திங்களார்‌ 
நெருக்கச்‌ செஞ்சடைக்கு அணிந்தார்‌ நீடு பதி தொழ நினைவார்‌ 
வருக்கைச்‌ செஞ்சுளை பொழி தேன்‌ 

வயல்‌ விளைக்கும்‌ நாட்டு இடை போய்ப்‌ 


பருக்கைத்‌ திண்‌ களிற்று உரியார்‌ கழுக்‌ குன்றின்‌ பாங்கு அணைந்தார்‌ 


நீடு திருக்‌ கழுக்‌ குன்றில்‌ நிருத்தனார்‌ கழல்‌ வணங்கிப்‌ 

பாடு தமிழ்த்‌ தொடை புனைந்து பாங்கு பல பதிகளிலும்‌ 

சூடும்‌ இனம்‌ பிறை முடியார்‌ தமைத்‌ தொழுது போற்றிப்‌ போய்‌ 
மாடு பெரும்‌ கடல்‌ உடுத்த வான்மியூர்‌ மருங்கு அணைந்தார்‌ 


திருவான்மியூர்‌ மருந்தைச்‌ சேர்ந்து பணிந்த அன்பினொடும்‌ 
பெரு வாய்மைத்‌ தமிழ்பாடி அம்‌ மருங்கு பிறப்பு அறுத்துத்‌ 
தருவார்‌ தம்‌ கோயில்‌ பல சார்ந்து இறைஞ்சித்‌ தமிழ்‌ வேந்தர்‌ 
மருவாரும்‌ மலர்ச்‌ சோலை மயிலாப்பூர்‌ வந்து அடைந்தார்‌ 


வரை வளர்‌ மா மயில்‌ என்ன மாடமிசை மஞ்சாடும்‌ 

தரை வளர்‌ சீர்த்‌ திருமயிலைச்‌ சங்கரனார்‌ தாள்‌ வணங்கி 
உரை வளர்‌ மாலைகள்‌ அணிவித்து உழவாரப்‌ படை ஆளி 
திரை வளர்‌ வேலைக்‌ கரை போய்‌ திரு ஒற்றியூர்‌ சேர்ந்தார்‌ 


78 


5.1.323 


5.1.324 


5.1.325 


1220 


21.227 


1220 


21,224 


5.1.330 


21.391 


210 


1603 


1604 


1605 


1606 


1607 


1608 


1609 


1610 


1611 


1612 


ஒற்றியூர்‌ வள நகரத்து ஒளி மணி வீதிகள்‌ விளக்கி 
நற்கொடி மாலைகள்‌ பூகம்‌ நறும்‌ கதலி நிரை நாட்டிப்‌ 
பொற்குடங்கள்‌ தூபங்கள்‌ தீபங்கள்‌ பொலிவித்து 
மற்றவரை எதிர்‌ கொண்டூ கொடு புக்கார்‌ வழித்‌ தொண்டர்‌ 


திரு நாவுக்‌ கரசரும்‌ அத்‌ திரு ஒற்றியூர்‌ அமர்ந்த 

பெரு நாகத்தின்‌ சிலையார்‌ கோபுரத்தை இறைஞ்சிப்‌ புக்கு 
ஒரு ஞானத்‌ தொண்டர்‌ உடன்‌ உருகி வலம்‌ கொண்டு அடியார்‌ 
கரு நாமம்‌ தவிர்ப்பாரைக்‌ கை தொழுது முன்‌ வீழ்ந்தார்‌ 


எழுதாத மறை அளித்த எழுத்து அறியும்‌ பெருமானைத்‌ 

தொழுத ஆர்வம்‌ உற நிலத்தில்‌ தோய்ந்து எழுந்தே அங்கம்‌ எல்லாம்‌ 
முழுது ஆய பரவசத்தின்‌ முகிழ்த்த மயிர்க்கால்‌ மூழ்க 

விழுதாரை கண்‌ பொழிய விதிர்ப்பு உற்று விம்மினார்‌ 


வண்டு ஓங்கும்‌ செங்‌ கமலம்‌ என எடுத்து மனம்‌ உருகப்‌ 

பண்‌ தோய்ந்த சொல்‌ திருத்‌ தாண்டகம்‌ பாடிப்‌ பரவுவார்‌ 

விண்‌ தோய்ந்த புனல்‌ கங்கை வேணியார்‌ திரு உருவம்‌ 

கண்டு ஓங்கு களிச்‌ சிறப்பக்‌ கை தொழுது புறத்து அணைந்தார்‌ 


விளங்கு பெருந்‌ திருமுன்றில்‌ மேவும்‌ திருப்பணி செய்தே 
உளங்கொள்‌ திரு விருத்தங்கள்‌ ஓங்கு திருக்‌ குறுந்‌ தொகைகள்‌ 
களங்கொள்‌ திரு நேரிசைகள்‌ பல பாடிக்‌ கை தொழுது 
வளங்கொள்‌ திருப்‌ பதியம்‌ தனில்‌ பல நாள்கள்‌ வைகினார்‌ 


அங்குறையும்‌ நாளின்கண்‌ அருகுளவாம்‌ சிவாலயங்கள்‌ 

எங்கும்‌ சென்று இனிது இறைஞ்சி ஏத்தும்‌ அவர்‌ இறை அருளால்‌ 
பொங்கு புனல்‌ திரு ஒற்றியூர்‌ தொழுது போந்து உமையாள்‌ 
பங்குடையார்‌ அமர்ந்திருப்‌ பாசூராம்‌ பதி அணைந்தார்‌ 


திருப்பாசூர்‌ நகர்‌ எய்திச்‌ சிந்தையினில்‌ வந்து ஊறும்‌ 

விருப்பு ஆர்வம்‌ மேற்‌ கொள்ள வேய்‌ இடம்‌ கொண்டு உலகு உய்ய 
இருப்பாரைப்‌ புரம்‌ மூன்றும்‌ எரித்து அருள எடூத்த தனிப்‌ 
பொருப்பார்‌ வெஞ்சிலையாரைத்‌ தொழுது எழுந்து போற்றுவார்‌ 


முந்தி மூவெயில்‌ எய்த முதல்வனார்‌ என எடுத்துச்‌ 
சிந்தை கரைந்து உருகு திருக்‌ குறுந்‌ தொகையும்‌ தாண்டகமும்‌ 
சந்தம்‌ நிறை நேர்‌ இசையும்‌ முதலான தமிழ்‌ பாடி 
எந்தையார்‌ திரு அருள்‌ பெற்று ஏகுவார்‌ வாகீசர்‌ 


அம்‌ மலர்ச்‌ சீர்ப்‌ பதியை அகன்று அயல்‌ உளவாம்‌ பதி அனைத்தின்‌ 
மைம்‌ மலரும்‌ களத்தாரை வணங்கி மகிழ்வொடும்‌ போற்றி 
மெய்ம்மை நிலை வழுவாத வேளாள விழுக்‌ குடிமைச்‌ 
செம்மையினால்‌ பழையனூர்த்‌ திரு ஆல வனம்‌ பணிந்தார்‌ 


திரு ஆலங்காடூ உறையும்‌ செல்வர்தாம்‌ எனச்‌ சிறப்பின்‌ 
ஒருவாத பெரும்‌ திருத்‌ தாண்டகம்‌ முதலாம்‌ ஓங்கு தமிழ்ப்‌ 
பெரு வாய்மைத்‌ தொடை மாலை பல பாடிப்‌ பிற பதியும்‌ 
மருஆர்வம்‌ பெற வணங்கி வடதிசை மேல்‌ வழிக்‌ கொள்வார்‌ 


79 


5.1.333 


5.1.334 


5.1.335 


5.1.336 


வ அகட 


5.1.338 


2.1.339 


5.1.340 


5.1.341 


212 


1613 


1614 


1611 


1612 


1613 


1614 


1615 


1616 


1617 


1618 


பல்‌ பதியும்‌ நெடும்‌ கிரியும்‌ படர்‌ வனமும்‌ சென்று அடைவார்‌ 

செல்‌ கதி முன்‌ அளிப்பார்‌ தம்‌ திருக்காரிக்‌ கரை பணிந்து 

தொல்‌ கலையின்‌ பெருவேந்தர்‌ தொண்டர்கள்‌ பின்‌ உம்பர்‌ குழாம்‌ 
மல்கு திருக்‌ காளத்தி மா மலை வந்து எய்தினார்‌ 


பொன்‌ முகலித்‌ திருநதியின்‌ புனித நெடும்‌ தீர்த்தத்தில்‌ 

முன்‌ முழுகிக்‌ காளத்தி மொய்‌ வரையின்‌ தாழ்வரையில்‌ 
சென்னி உறப்‌ பணிந்து எழுந்து செம்‌ கண்‌ விடைத்‌ தனிப்பாகர்‌ 
மன்னும்‌ மலை மிசை ஏறி வலம்‌ கொண்டு வணங்குவார்‌ 


காதணி வெண்‌ குழையானைக்‌ காளத்தி மலைக்‌ கொழுந்தை 
வேத மொழி மூலத்தை விழுந்து இறைஞ்சி எழுந்து பெரும்‌ 
காதல்‌ புரி மனம்‌ களிப்பக்‌ கண்‌ களிப்பப்‌ பரவசமாய்‌ 

நாதனை என்கண்ணுளான்‌ என்னும்‌ திருத்தாண்டகம்‌ நவின்றார்‌ 


மலைச்‌ சிகரச்‌ சிகா மணியின்‌ மருங்கு உற முன்னே நிற்கும்‌ 
சிலைத்‌ தடக்கைக்‌ கண்ணப்பர்‌ திருப்பாதம்‌ சேர்ந்து இறைஞ்சி 
அலைத்து விழும்‌ கண்‌ அருவி ஆகத்துப்‌ பாய்ந்து இழியத்‌ 

தலைக்‌ குவித்த கையினராய்த்‌ தாழ்ந்து புறம்‌ போந்து அணைந்தார்‌ 


சேண்‌ நிலவு திருமலையில்‌ திருப்பணி ஆயின செய்து 
தாணுவினை அம்மலை மேல்‌ தாள்‌ பணிந்த குறிப்பினால்‌ 
பேணிதிருக்‌ கயிலை மலை வீற்று இருந்த பெருங்‌ கோலம்‌ 
காணுமது காதலித்தார்‌ கலை வாய்மைக்‌ காவலனார்‌ 


அங்கண்‌ மா மலைமேல்‌ மருந்தை வணங்கியார்‌ அருளால்‌ மிகப்‌ 
பொங்கு காதலின்‌ உத்தரத்‌ திசை மேல்‌ விருப்போடு போதுவார்‌ 
துங்க மால்‌ வரை கானியாறு தொடர்ந்த நாடு கடந்தபின்‌ 
செங்கண்‌ மால்‌ விடை அண்ணல்‌ மேவும்‌ திருப்‌ பருப்பதம்‌ எய்தினார்‌ 


மான விஞ்சையர்‌ வான நாடர்கள்‌ வான்‌ இயக்கர்கள்‌ சித்தர்கள்‌ 
கான கின்னரர்‌ பன்னகாதிபர்‌ காம சாரிகளே முதல்‌ 

ஞான மோனிகள்‌ நாளும்‌ நம்பரை வந்து இறைஞ்சி நலம்‌ பெறும்‌ 
தானம்‌ ஆன திருச்சிலம்பை வணங்கி வண்‌ தமிழ்‌ சாற்றினார்‌ 


அம்‌ மருங்கு கடந்து போம்‌ அவர்‌ ஆர்‌ கொள்‌ சூல அயில்‌ படைச்‌ 


செம்மல்‌ வெண்‌ கயிலைப்‌ பொருப்பை நினைந்து எழுந்த ஓர்‌ சிந்தையால்‌ 


எம்‌ மருங்கும்‌ ஓர்‌ காதல்‌ இன்றி இரண்டு பாலும்‌ வியந்து உளோர்‌ 
கைம்‌ மருங்கு அணையும்‌ தெலுங்கு கடந்து கன்னடம்‌ எய்தினார்‌ 


௧௬ நடம்‌ கழிவாக ஏகிய பின்‌ கலந்த வனங்களும்‌ 

திரு நதித்‌ துறை யாவையும்‌ பயில்‌ சேண்‌ நெடும்‌ கிரி வட்டையும்‌ 
பெரு நலம்‌ கிளர்‌ நாடும்‌ எண்ணில பின்படப்‌ பொற்பினால்‌ 

வரு நெடும்‌ கதிர்‌ கோலு சோலைய மாளவத்தினை நண்ணினார்‌ 


அங்கு முற்றி அகன்று போகி அரும்‌ சுரங்கள்‌ கடந்து சென்று 
எங்கும்‌ மிக்க அறங்கள்‌ நீடும்‌ இலாட பூமி இகந்து போய்‌ 
மங்குல்‌ சுற்றிய வெற்பினோடு வனங்கள்‌ ஆறு கடந்து அயல்‌ 
பங்கயப்‌ பழனத்து மத்திய பை திரத்தினை எய்தினார்‌ 


80 


5.1.343 


5.1.344 


5.1.345 


5.1.346 


5.1.347 


5.1.348 


5.1.349 


5.1.350 


5.1.351 


ட 


1619 


1620 


1621 


162.2 


1623 


1624 


1625 


1626 


1627 


1628 


61 


அன்ன நாடூ கடந்து கங்கை அணைந்து சென்று வலம்‌ கொளும்‌ 
மின்னு வேணியர்‌ வாரணாசி விருப்பினோடூ பணிந்து உடன்‌ 
பின்‌ அணைந்தவர்‌ தம்மை அங்கண்‌ ஒழிந்து கங்கை கடந்து போய்‌ 
மன்னு காதல்‌ செய்‌ நாவின்‌ மன்னவர்‌ வந்து கற்சுரம்‌ முந்தினார்‌ 5.1.353 


மாகம்‌ மீது வளர்ந்த கானகம்‌ ஆகி எங்கும்‌ மனித்தரால்‌ 

போகலா நெறி அன்றியும்‌ புரிகின்ற காதல்‌ பொலிந்து எழச்‌ 

சாக மூல பலங்கள்‌ துய்ப்பனவும்‌ தவிர்த்து தனித்து நேர்‌ 

ஏகினார்‌ இரவும்‌ பெரும்‌ கயிலைக்‌ குலக்கிரி எய்துவார்‌ 21-354 


ஆயவார்‌ இருளின்‌ கண்‌ ஏகும்‌ அவ்‌ அன்பர்‌ தம்மை அணைந்து முன்‌ 

தீயவாய விலங்கு வன்‌ தொழில்‌ செய்ய அஞ்சின நஞ்சுகால்‌ 

வாய நாக மணிப்‌ பணங்‌ கொள்‌ விளக்கு எடுத்தன வந்து 

தோய வானவராயினும்‌ தனி துன்‌ அருஞ்சுரம்‌ முன்னினார்‌ 212302 


வெங்கதிர்ப்‌ பகல்‌ அக்கடத்து இடை வெய்யவன்‌ கதிர்‌ கை பரந்து 

எங்கும்‌ மிக்க பிளப்பில்‌ நாகர்‌ தம்‌ எல்லை புக்கு எரிகின்றன 

பொங்கழற்று எறு பாலை வெந்நிழல்‌ புக்க சூழல்‌ புகும்‌ பகல்‌ 

செங்கதிர்க்‌ கனல்‌ போலும்‌ அத்திசை திண்மை மெய்த்தவர்‌ நண்ணினார்‌ 5.1.356 


இங்ஙனம்‌ இரவும்‌ பகற்‌ பொழுதும்‌ அரும்‌ சுரம்‌ எய்துவார்‌ 

பங்கயம்‌ புரை தாள்‌ பரட்டளவும்‌ பசைத்‌ தசை தேயவும்‌ 

மங்கை பங்கர்‌ தம்‌ வெள்ளிமால்‌ வரை வைத்த சிந்தை மறப்பரோ 

தம்‌ கரங்கள்‌ இரண்டுமே கொடு தாவி ஏகுதல்‌ மேவினார்‌ 5.1.357 


கைகளும்‌ மணி பந்து அசைந்துறவே கரைந்து சிதைந்தபின்‌ 

மெய்‌ கலந்து எழு சிந்தை அன்பின்‌ விருப்பு மீமிசை பொங்கிட 

மொய்‌ கடுங்‌ கனல்‌ வெம்பரல்‌ புகை மூளும்‌ அத்த முயங்கியே 

மை கொள்‌ கண்டர்‌ தம்‌ அன்பர்‌ செல்ல வருந்தி உந்தினர்‌ மார்பினால்‌ 5.1.358 


மார்பமும்‌ தசை நைந்து சிந்தி வரிந்த என்பு முரிந்திட 

நேர்‌ வரும்‌ குறி நின்ற சிந்தையின்‌ நேசம்‌ ஈசனை நேடு நீடு 

ஆர்வம்‌ அங்கு உயிர்‌ கொண்டு ஊகைக்கும்‌ உடம்பு அடங்கம்‌ ஊன்‌ கெடச்‌ 

சேர்‌ வரும்‌ பழுவம்‌ புரண்டு புரண்டு சென்றனர்‌ செம்மையோர்‌ 5.1:359 


அப்புறம்‌ புரள்கின்ற நீள்‌ இடை அங்கம்‌ எங்கும்‌ அரைந்திடச்‌ 

செப்ப அரும்‌ கயிலைச்‌ சிலம்பு அடி சிந்தை சென்று உறும்‌ ஆதலால்‌ 

மெய்ப்‌ புறத்தில்‌ உறுப்பு அழிந்த பின்‌ மெல்ல உந்து முயற்சியும்‌ 

தப்புறச்‌ செயல்‌ இன்றி அந்நெறி தங்கினார்‌ தமிழ்‌ ஆளியார்‌ 5.1.360 


அன்ன தன்மையர்‌ கயிலையை அணைவதற்கு அருளார்‌ 

மன்னும்‌ தீந்தமிழ்‌ புவியின்‌ மேல்‌ பின்னையும்‌ வழுத்த 

நன்னெடும்‌ புனல்‌ தடமும்‌ ஒன்று உடன்‌ கொடு நடந்தார்‌ 

பன்னகம்‌ புனை பரமர்‌ ஓர்‌ முனிவராம்‌ படியால்‌ 5.1.361 


வந்து மற்றவர்‌ மருங்குற அணைந்து நேர்‌ நின்று 
நொந்து நோக்கி மற்றவர்‌ எதிர்‌ நோக்கிட நுவல்வார்‌ 


1629 


1630 


1631 


1632 


1633 


1634 


1635 


1636 


1637 


1638 


சிந்தி இவ்‌ உறுப்பு அழிந்திட வருந்திய திறத்தால்‌ 
இந்த வெங்கடத்து எய்தியது என்‌ என இசைத்தார்‌ 


மாசில்‌ வற்கலை ஆடையும்‌ மார்பின்‌ முந்நூலும்‌ 
தேசுடைச்‌ சடை மவுலியும்‌ நீறும்‌ மெய்‌ திகழ 

ஆசில்‌ மெய்த்தவர்‌ ஆகி நின்றவர்‌ தமை நோக்கிப்‌ 
பேச உற்றதோர்‌ உணர்வு உற விளம்புவார்‌ பெரியோர்‌ 


வண்டுலாங்‌ குழல்‌ மலை மகளுடன்‌ வட கயிலை 
அண்டர்‌ நாயகர்‌ இருக்கும்‌ அப்‌ பரிசு அவர்‌ அடியேன்‌ 
கண்டு கும்பிட விருப்பொடும்‌ காதலின்‌ அடைந்தேன்‌ 
கொண்ட என்‌ குறிப்பு இது முனியே எனக்‌ கூற 


கயிலை மால்‌ வரை யாவது காசினி மருங்கு 

பயிலும்‌ மானுடப்‌ பான்மையோர்‌ அடைவதற்கு எளிதோ 
அயில்‌ கொள்‌ வேல்‌ படை அமரரும்‌ அணுகுதற்கு அரிதால்‌ 
வெயில்‌ கொள்‌ வெஞ்சுரத்து என்‌ செய்தீர்‌ வந்து என விளம்பி 


மீளும்‌ அத்தனை உமக்கு இனிக்‌ கடன்‌ என விளங்கும்‌ 
தோளும்‌ ஆகமும்‌ துவளும்‌ முந்நூல்‌ முனி சொல்ல 
ஆளும்‌ நாயகன்‌ கயிலையில்‌ இருக்கை கண்டு அல்லால்‌ 
மாளும்‌ இவ்வுடல்‌ கொண்டு மீளேன்‌ என மறுத்தார்‌ 


ஆங்கு மற்றவர்‌ துணிவு அறிந்தவர்‌ தமை அறிய 

நீங்கு மாதவர்‌ விசும்பு இடைக்‌ கரந்து நீள்‌ மொழியால்‌ 
ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திர்‌ என்று உரைப்பத்‌ 
தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார்‌ 


அண்ணலே எனை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே 
விண்ணிலே மறைந்து அருள்‌ புரி வேத நாயகனே 
கண்ணினால்‌ திருக்‌ கயிலையில்‌ இருந்த நின்‌ கோலம்‌ 
நண்ணி நான்‌ தொழ நயந்து அருள்‌ புரி எனப்‌ பணிந்தார்‌ 


தொழுது எழுந்த நல்‌ தொண்டரை நோக்கி விண்‌ தலத்தில்‌ 
எழு பெரும்‌ திருவாக்கினால்‌ இறைவர்‌ இப்‌ பொய்கை 
முழுகி நம்மை நீ கயிலையில்‌ இருந்த அம்‌ முறைமை 
பழுதில்‌ சீர்த்‌ திருவையாற்றில்‌ காண்‌ எனப்‌ பணித்தார்‌ 


ஏற்றினார்‌ அருள்‌ தலை மிசைக்‌ கொண்டு எழுந்து இறைஞ்சி 
வேற்றும்‌ ஆகி விண்‌ ஆகி நின்றார்‌ மொழி விரும்பி 

ஆற்றல்‌ பெற்ற அவ்‌ அண்ணலார்‌ அஞ்சு எழுத்து ஓதிப்‌ 

பால்‌ தடம்‌ புனல்‌ பொய்கையில்‌ மூழ்கினார்‌ பணியால்‌ 


ஆதி தேவர்‌ தம்‌ திரு அருள்‌ பெருமை யார்‌ அறிந்தார்‌ 
போத மாதவர்‌ பனிமலர்ப்‌ பொய்கையில்‌ மூழ்கி 
மாதோர்‌ பாகனார்‌ மகிழும்‌ ஐ ஆற்றில்‌ ஓர்‌ வாவி 

மீது தோன்றி வந்து எழுந்தனர்‌ உலகெலாம்‌ வியப்ப 


வம்புலாம்‌ மலர்‌ வாவியின்‌ கரையில்‌ வந்து ஏறி 
உம்பர்‌ நாயகர்‌ திரு அருள்‌ பெருமையை உணர்வார்‌ 


82 


5.1.362 


5.1.363 


5.1.364 


5.1.365 


5.1.366 


5.1.367 


5.1.368 


5.1.369 


5.1.370 


5.1.371 


1639 


1640 


1641 


1642 


1643 


1644 


1645 


1646 


1647 


1648 


எம்‌ பிரான்‌ தரும்‌ கருணை கொல்‌ இது என இரு கண்‌ 
பம்பு தாரை நீர்‌ வாவியில்‌ படிந்து எழும்‌ படியார்‌ 


மிடையும்‌ நீள்‌ கொடி வீதிகள்‌ விளங்கிய ஐயாறு 
உடைய நாயகர்‌ சேவடி பணிய வந்து உறுவார்‌ 

அடைய அப்பதி நிற்பவும்‌ சரிப்பவும்‌ ஆன 

புடை அமர்ந்த தம்‌ துணையொடும்‌ பொலிவன கண்டார்‌ 


பொன்‌ மலைக்‌ கொடியுடன்‌ அமர்வெள்ளியம்‌ பொருப்பில்‌ 
தன்மை ஆம்‌ படி சத்தியும்‌ சிவமுமாம்‌ சரிதைப்‌ 

பன்மை யோனிகள்‌ யாவையும்‌ பயில்வன பணிந்தே 
மன்னும்‌ மாதவர்‌ தம்பிரான்‌ கோயில்‌ முன்‌ வந்தார்‌ 


காணும்‌ அப்பெருங்‌ கோயிலும்‌ கயிலை மால்‌ வரையாய்ப்‌ 
பேணும்‌ மால்‌ அயன்‌ இந்திரன்‌ முதல்‌ பெருந்தேவர்‌ 

பூணும்‌ அன்போடு போற்றி இசைத்து எழும்‌ ஒலி பொங்கத்‌ 
தாணு மா மறை யாவையும்‌ தனித்‌ தனி முழங்க 


தேவர்‌ தானவர்‌ சித்தர்‌ விச்‌ சாதரர்‌ இயக்கர்‌ 

மேவு மாதவர்‌ முனிவர்கள்‌ புடையெலாம்‌ மிடையக்‌ 
காவி வாள்‌ விழி அரம்பையர்‌ கானமும்‌ முழவும்‌ 
தாவில்‌ ஏழ்‌ கடல்‌ முழக்கினும்‌ பெருகொலி தழைப்ப 


கங்கையே முதல்‌ தீர்த்தமாம்‌ கடவுள்‌ மா நதிகள்‌ 
மங்கலம்‌ பொலி புனல்‌ பெரும்‌ தடம்‌ கொடு வணங்க 
எங்கும்‌ நீடிய பெரும்‌ கண நாதர்கள்‌ இறைஞ்சப்‌ 
பொங்கியங்களால்‌ பூத வேதாளங்கள்‌ போற்ற 


அந்தண்‌ வெள்ளி மால்‌ வரை இரண்டாம்‌ என அணைந்து ஓர்‌ 
சிந்தை செய்திடச்‌ செங்கண்‌ மால்‌ விடை எதிர்‌ நிற்ப 
முந்தை மாதவப்‌ பயன்‌ பெறு முதன்மையால்‌ மகிழ்ந்தே 

நந்தி எம்பிரான்‌ நடு விடை ஆடி முன்‌ நணுக 


வெள்ளி வெற்பின்‌ மேல்‌ மரகதக்‌ கொடி உடன்‌ விளங்கும்‌ 
தெள்ளு பேர்‌ ஒளிப்‌ பவள வெற்பு என இடப்பாகம்‌ 
கொள்ளும்‌ மா மலையாள்‌ உடன்‌ கூட வீற்று இருந்த 
வள்ளலாரை முன்‌ கண்டனர்‌ வாக்கின்‌ மன்னவனார்‌ 


கண்ட ஆனந்தக்‌ கடவினைக்‌ கண்களால்‌ முகந்து 

கொண்டு கை குவித்து எதிர்‌ விழுந்து எழுந்து மெய்‌ குலைய 
அண்டர்‌ முன்பு நின்று ஆடினார்‌ பாடினார்‌ அழுதார்‌ 
தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார்‌ சொல வல்லார்‌ 


முன்பு கண்டு கொண்டு அருளினார்‌ அமுது உண்ண மூவா 
அன்பு பெற்றவர்‌ அளவு இலா ஆர்வம்‌ முன்‌ பொங்கப்‌ 
பொன்‌ பிறங்கிய சடையாரைப்‌ போற்று தாண்டகங்கள்‌ 
இன்பம்‌ ஓங்கிட ஏத்தினார்‌ எல்லையில்‌ தவத்தோர்‌ 


ஆயவாறு மற்று அவர்‌ மனம்‌ களிப்புறக்‌ கயிலை 
மேய நாதர்‌ தம்‌ துணையொடும்‌ வீற்று இருந்து அருளித்‌ 


83 


© EL 


GR 


5.1.374 


5.1.375 


2110 


பு 


5.1.378 


நமி 


5.1.380 


5.1.381 


1649 


1650 


1651 


1652 


1653 


1654 


1655 


1656 


1657 


1658 


தூய தொண்டரும்‌ தொழுது எதிர்‌ நிற்க அக்‌ கோலம்‌ 
சேயது ஆக்கினார்‌ திருவையாறு அமர்ந்தமை திகழ 


ஐயர்‌ கோலம்‌ அங்கு அளித்து அகன்றிட அடித்‌ தொண்டர்‌ 
மையல்‌ கொண்டூ உளம்‌ மகிழ்ந்திட வருந்தி மற்று இங்குச்‌ 
செய்ய வேணியர்‌ அருள்‌ இதுவோ எனத்‌ தெளிந்து 
வையம்‌ உய்ந்திட கண்டமை பாடுவார்‌ மகிழ்ந்து 


மாதர்‌ பிறைக்‌ கண்ணியானை மலையான்‌ மகளொடும்‌ என்னும்‌ 
கோதறு தண்‌ தமிழ்ச்‌ சொல்லால்‌ குலவு திருப்பதிகங்கள்‌ 
வேத முதல்வர்‌ ஐயாற்றில்‌ விரவும்‌ சராசரம்‌ எல்லாம்‌ 

காதல்‌ துணை ஒடூம்‌ கூடக்‌ கண்டேன்‌ எனப்‌ பாடி நின்றார்‌ 


கண்டு தொழுது வணங்கிக்‌ கண்‌ நுதலார்‌ தமைப்‌ போற்றிக்‌ 
கொண்ட திருத்‌ தாண்டகங்கள்‌ குறுந்தொகை நேரிசை அன்பின்‌ 
மண்டி விருத்தங்கள்‌ பாடி வணங்கித்‌ திருத்தொண்டு செய்தே 
அண்டர்‌ பிரான்‌ திருவையாறு அமர்ந்தனர்‌ நாவுக்கு அரசர்‌ 


நீடிய அப்பதி நின்று நெய்த்தானமே முதலாக 

மாடூயர்‌ தானம்‌ பணிந்து மழபாடியாரை வணங்கிப்‌ 

பாடிய செந்தமிழ்‌ மாலை பகர்ந்து பணி செய்து போற்றித்‌ 
தேடிய மாலுக்கு அரியார்‌ திருப்‌ பூந்‌ துருத்தியைச்‌ சேர்ந்தார்‌ 


சேர்ந்து விருப்பொடும்‌ புக்குத்‌ திரு நட மாளிகை முன்னர்ச்‌ 
சார்ந்து வலம்‌ கொண்டு இறைஞ்சித்‌ தம்‌ பெருமான்‌ திரு முன்பு 
நேர்ந்த பரிவொடும்‌ தாழ்ந்து நிறைந்து ஒழியா அன்பு பொங்க 
ஆர்ந்த கண்ணீர்‌ மழை தூங்க அயர்‌ உறும்‌ தன்மையர்‌ ஆனார்‌ 


திருப்பூந்‌ துருத்தி அமர்ந்த செஞ்சடையானை ஆன்‌ ஏற்றுப்‌ 


பொருப்பு ஊர்ந்து அருளும்‌ பிரானைப்‌ பொய்யிலியைக்‌ கண்டேன்‌ என்று 


விருப்புறு தாண்டகத்தோடு மேவிய காதல்‌ விளைப்ப 
இருப்போம்‌ திருவடிக்கீழ்‌ நாம்‌ என்னும்‌ குறுந்‌ தொகை பாடி 


அங்கு உறையும்‌ தன்மை வேண்டி நாம்‌ அடி போற்றுவது என்று 
பொங்கு தமிழ்ச்‌ சொல்‌ விருத்தம்‌ போற்றிய பாடல்‌ புரிந்து 
தங்கித்‌ திருத்‌ தொண்டு செய்வார்‌ தம்பிரானார்‌ அருள்‌ பெற்றுத்‌ 
திங்களும்‌ ஞாயிறும்‌ தோயும்‌ திரு மடம்‌ ஆங்கு ஒன்று செய்தார்‌ 


பல்‌ வகைத்‌ தாண்டகத்‌ தோடும்‌ பரவும்‌ தனித்‌ தாண்டகமும்‌ 
அல்லல்‌ அறுப்பவர்‌ தானத்து அடைவும்‌ திருத்‌ தாண்டகமும்‌ 
செல்‌ கதி காட்டிடப்‌ போற்றும்‌ திரு அங்க மாலையும்‌ உள்ளிட்டு 
எல்லையில்‌ பன்மைத்‌ தொகையும்‌ இயம்பினர்‌ ஏத்தி இருந்தார்‌ 


பொன்னி வலம்‌ கொண்ட திருப்‌ பூந்துருத்தி அவர்‌ இருப்பக்‌ 
கல்‌ மனத்து வல்‌ அமணர்‌ தமை வாதில்‌ கட்டூ அழித்துத்‌ 
தென்னவன்‌ கூன்‌ நிமிர்த்தி அருளித்‌ திரு நீற்றின்‌ ஒளி கண்டு 
மன்னிய சீர்‌ சண்பை நகர்‌ மறையவனார்‌ வருகின்றார்‌ 


தீம்‌ தமிழ்‌ நாட்டு இடை நின்றும்‌ எழுந்து அருளிச்‌ செழும்‌ பொன்னி 
வாய்ந்த வளம்‌ தரு நாட்டு வந்து அணைந்தார்‌ வாக்கினுக்கு 


64 


5.1.382 


5.1.383 


5.1.384 


5.1.385 


5.1.386 


5.1.387 


5.1.388 


2.1;369 


5.1.390 


3.1:391 


1659 


1660 


1661 


1662 


1663 


1664 


1665 


1666 


1671 


1672 


வேந்தர்‌ இருந்தமை கேட்டு விரைந்தவர்‌ பால்‌ செல்வன்‌ எனப்‌ 
பூந்துருத்தி வளம்‌ பதியின்‌ புறம்பு அணையில்‌ வந்து அணைந்தார்‌ 


சண்பை வருந்‌ தமிழ்‌ விரகர்‌ எழுந்தருளத்‌ தாங்கேட்டு 

மண்‌ பரவும்‌ பெருங்‌ கீர்த்தி வாகீசர்‌ மனம்‌ மகிழ்ந்து 

கண்‌ பெருகுங்‌ களிகொள்ளக்‌ கண்டு இறைஞ்சும்‌ காதலினால்‌ 
எண்‌ பெருகும்‌ விருப்பு எய்த எழுந்து அருளி எதிர்‌ சென்றார்‌ 


காழியர்‌ கோன்‌ வரும்‌ எல்லை கலந்து எய்திக்‌ காதலித்தார்‌ 
சூழும்‌ இடைந்திடு நெருக்கில்‌ காணாமே தொழுது அருளி 
வாழி அவர்‌ தமைத்‌ தாங்கும்‌ மணிழுத்தின்‌ சிவிகையினைத்‌ 
தாழும்‌ உடல்‌ இது கொண்டு தாங்குவன்‌ யான்‌ எனத்‌ தரித்தார்‌ 


வந்து ஒருவர்‌ அறியாமே மறைந்த வடிவொடும்‌ புகலி 
அந்தணனார்‌ ஏறி எழுந்து அருளி வரும்‌ மணி முத்தின்‌ 
சந்த மணிச்‌ சிவிகையினைத்‌ தாங்குவார்‌ உடன்‌ தாங்கிச்‌ 
சிந்தை களிப்புற வருவார்‌ தமையாரும்‌ தெளிந்து இலரால்‌ 


திரு ஞான மாமுனிவர்‌ அரசு இருந்த பூந்‌ துருத்திக்கு 
அருகுகாக எழுந்து அருளி எங்கு உற்றார்‌ அப்பர்‌ என 
உருகா நின்று உம்‌ அடியேன்‌ உம்‌ அடிகள்‌ தாங்கி வரும்‌ 
பெரு வாழ்வு வந்து எய்தப்‌ பெற்று இங்கு உற்றேன்‌ என்றார்‌ 


பிள்ளையார்‌ அதுகேளாப்‌ பெருகு விரைவு உடன்‌ இழிந்தே 
உள்ளமிகு பதைப்பு எய்தி உடைய அரசினை வணங்க 

வள்ளலார்‌ வாகீசர்‌ அவர்‌ வணங்கா முன்‌ வணங்கத்‌ 

துள்ளு மான்‌ மறிக்‌ கரத்தார்‌ தொண்டர்‌ எலாம்‌ தொழுது ஆர்த்தார்‌ 


கழு மலக்‌ கோன்‌ திருநாவுக்கு அரசருடன்‌ கலந்து அருளிச்‌ 

செழு மதியம்‌ தவழ்‌ சோலைப்‌ பூந்துருத்தித்‌ திருப்பதியின்‌ 
மழுவினொடு மான்‌ ஏந்தும்‌ திருக்கரத்தார்‌ மலர்த்‌ தாள்கள்‌ 
தொழுது உருகி இன்புற்றுத்‌ துதி செய்து அங்கு உடன்‌ இருந்தார்‌ 


வல்‌ அமணர்‌ தமை வாதில்‌ வென்றதுவும்‌ வழுதி பால்‌ 

புல்லிய கூன்‌ நிமிர்த்ததுவும்‌ தண்‌ பொருந்தப்‌ புனல்‌ நாட்டில்‌ 
எல்லை இலாத்‌ திரு நீறு வளர்த்து அதுவும்‌ இருந்‌ தவத்தோர்‌ 
சொல்ல அது கேட்டு உவந்தார்‌ தூய புகழ்‌ வாகீசர்‌ 


பண்புடைய பாண்டி மா தேவியார்‌ தம்‌ பரிவும்‌ 

நண்புடைய குலச்‌ சிறையார்‌ பெருமையும்‌ ஞானத்‌ தலைவர்‌ 
எண்‌ பெருக உரைத்து அருள எல்லையில்‌ சீர்‌ வாகீசர்‌ 
மண்‌ குலவு தமிழ்‌ நாடு காண்பதற்கு மனம்‌ கொண்டார்‌ 


பிரம புரத்‌ திரு முனிவர்‌ பெரும்‌ தொண்டை நல்‌ நாட்டில்‌ 


அரன்‌ உறையும்‌ தானங்கள்‌ அணைந்து இறைஞ்சிப்‌ பாடூதற்கு அங்கு 


உரன்‌ உடைய திரு நாவுக்கு அரசர்‌ உரை செய்து அருளப்‌ 
புரம்‌ எரித்தார்‌ திருமகனார்‌ பூந்துருத்தி தொழுது அகன்றார்‌ 


ஆண்ட அரசு அங்கணர்‌ சீர்‌ அருள்‌ பெற்றப்‌ பதி நின்றும்‌ 


பாண்டி நாட்டு எழுந்து அருளும்‌ பான்மையராய்த்‌ தென்‌ திசை போய்க்‌ 


85 


௮92 


21095 


5.1.394 


5.1.395 


5.1.396 


கட்ட 


5.1.398 


21 அத 


5.1.400 


5.1.401 


1673 


1674 


1675 


1676 


1677 


1678 


1679 


1680 


1681 


1682 


காண்‌ தகைய திருப்‌ புத்தூர்‌ பணிந்து ஏத்திக்‌ கதிர்‌ மதியம்‌ 
தீண்டு கொடி மதில்‌ மதுரைத்‌ திரு ஆலவாய்‌ சேர்ந்தார்‌ 


சென்று அணைந்து மதுரையினில்‌ திருந்திய நூல்‌ சங்கத்துள்‌ 
அன்று இருந்து தமிழ்‌ ஆராய்ந்து அருளிய அங்கணர்‌ கோயில்‌ 
முன்றிலினை வலம்‌ கொண்டு முன்‌ இறைஞ்சி உள்‌ புக்கு 

வன்‌ தனி மால்‌ விடையாரை வணங்கி மகிழ்வொடும்‌ திளைத்தார்‌ 


எய்திய பேர்‌ ஆனந்த இன்பத்தின்‌ இடை அழுந்தி 

மொய்‌ திகழும்‌ சடையானை முளைத்தானை என்று எடுத்துச்‌ 
செய்‌ தவத்தோர்‌ தாண்டகச்‌ செந்தமிழ்‌ பாடிப்‌ புறத்து அணைவார்‌ 
கை தொழுது பணிந்து ஏத்தித்‌ திரு உள்ளம்‌ களி சிறந்தார்‌ 


சீர்‌ திகழும்‌ பாண்டிமா தேவியார்‌ திரு நீற்றின்‌ 

சார்வு அடைய கூன்‌ நிமிர்ந்த தென்னவனார்‌ தம்‌ உடனே 
பார்‌ பரவும்‌ குலச்‌ சிறையார்‌ வாகீசர்‌ தமைப்‌ பணி உற்று 
ஆரகிலாக்‌ காதல்‌ மிக அடி போற்ற அங்கு இருந்தார்‌ 


திரு ஆலவாய்‌ அமர்ந்த செஞ்சுடரைச்‌ செழும்‌ பொருள்‌ நூல்‌ 
தருவானை நேர்‌ இசையும்‌ தாண்டகமும்‌ முதலான 

பெரு வாய்மைத்‌ தமிழ்‌ பாடிப்‌ பேணு திருப்பணி செய்து 
மருவார்‌ தம்‌ புரம்‌ எரித்தார்‌ பூவணத்தை வந்து அடைந்தார்‌ 


கொடி மாடம்‌ நிலவு திருப்‌ பூவணத்துக்‌ கோயிலின்‌ உள்‌ 
நெடியானுக்கு அறிய அரியார்‌ நேர்‌ தோன்ற கண்டு இறைஞ்சி 
வடிவேலு திரிசூலத்‌ தாண்டகத்தால்‌ வழுத்திப்‌ போய்ப்‌ 

பொடி நீடு திருமேனிப்‌ புனிதர்‌ பதி பிற பணிவார்‌ 


தென்‌ இலங்கை இராவணன்‌ தன்‌ சிரம்‌ ஈரைந்தும்‌ துணித்த 
மன்னவன்‌ ஆம்‌ இராமனுக்கு வரும்‌ பெரும்‌ பாதகம்‌ தீர்த்த 
பிஞ்ஞகரைத்‌ தொழுவதற்கு நினைந்து போய்ப்‌ பெரு மகிழ்ச்சி 
துன்னி மனம்‌ கரைந்து உருகத்‌ தொழுது எழுந்தார்‌ சொல்‌ அரசர்‌ 


தேவர்‌ தொழும்‌ தனி முதலைத்‌ திரு இராமேச்சுரத்து 
மேவிய சங்கரனை எதிர்‌ நின்று விருப்புறு மொழியால்‌ 

பாவு திரு நேர்‌ இசைகள்‌ முதலான தமிழ்‌ பாடி 

நாவரசர்‌ திருத்‌ தொண்டு நலம்‌ பெருகச்‌ செய்து அமர்ந்தார்‌ 


அங்குறைந்து கண்‌ நுதலார்‌ அடி சூடி அகன்று போய்ப்‌ 
பொங்கு தமிழ்த்‌ திரு நாட்டுப்‌ புறம்‌ பணை சூழ்‌ நெல்‌ வேலி 
செங்கண்‌ விடையார்‌ மன்னும்‌ திருக்‌ கானப்‌ பேர்‌ முதலாம்‌ 
எங்கும்‌ நிகழ்‌ தானங்கள்‌ எல்லாம்‌ புக்கு இறைஞ்சுவார்‌ 


தொழுது பல வகையாலும்‌ சொல்‌ தொடை வண்‌ தமிழ்‌ பாடி 
வழுவில்‌ திருப்பணி செய்து மனம்‌ கசிவு உற்று எப்‌ பொழுதும்‌ 
ஒழுகிய கண்‌ பொழி புனலும்‌ ஓவாது சிவன்‌ தாள்கள்‌ 

தழுவிய சிந்தையில்‌ உணர்வும்‌ தங்கிய நீர்மையில்‌ சரித்தார்‌ 


தேன்‌ பொழியும்‌ செந்தமிழ்‌ நாட்டினில்‌ எங்கும்‌ சென்று இறைஞ்சிப்‌ 


பாம்பு அணிவார்‌ தமைப்‌ பணிவார்‌ பொன்னி நாடது அணைந்து 


66 


5.1.402 


5.1.403 


5.1.404 


5.1.405 


5.1.406 


5.1.407 


5.1.408 


5.1.409 


5.1.410 


5.1.411 


1683 


1684 


1685 


1686 


1687 


1688 


1689 


1690 


1691 


1692 


வாம்‌ புனல்‌ சூழ்‌ வள நகர்கள்‌ பின்னும்‌ போய்‌ வணங்கியே 
பூம்‌ புகலூர்‌ வந்து அடைந்தார்‌ பொய்ப்‌ பாசம்‌ போக்குவார்‌ 


பொய்கை சூழ்‌ பூம்‌ புகலூர்ப்‌ புனிதர்‌ மலர்த்‌ தாள்‌ வணங்கி 
நையும்‌ மனப்‌ பரிவினோடும்‌ நாள்‌ தோறும்‌ திரு முன்றில்‌ 

கை கலந்த திருத்‌ தொண்டு செய்து பெரும்‌ காதல்‌ உடன்‌ 
வைகு நாள்‌ எண்‌ இறந்த வண்‌ தமிழ்‌ மாலைகள்‌ மொழிவார்‌ 


நின்ற திருத்‌ தாண்டகமும்‌ நீடு தனித்‌ தாண்டகமும்‌ 

மன்று உறைவார்‌ வாழ்‌ பதிகள்‌ வழுத்து திருத்‌ தாண்டகமும்‌ 
கொன்றை மலர்ச்‌ சடையார்‌ பால்‌ குறைந்த திரு நேர்‌ இசையும்‌ 
துன்று தனி நேர்‌ இசையும்‌ முதலான தொடுத்து அமைத்தார்‌ 


ஆருயிரின்‌ திரு விருத்தம்‌ தச புராணத்து அடைவும்‌ 
பார்‌ பரவும்‌ பாவ நாசப்‌ பதிகம்‌ பன்முறையும்‌ 

நேர்‌ பட நின்று அறை கூவும்‌ திருப்பதிகம்‌ முதல்‌ பிறவும்‌ 
பேர்‌ அருளின்‌ கடல்‌ அளிக்கும்‌ பெருமானைப்‌ பாடினார்‌ 


அந்‌ நிலைமையினில்‌ ஆண்ட அரசு பணி செய்ய அவர்‌ 

நல்‌ நிலைமை காட்டூவார்‌ நம்பர்‌ திரு மணி முன்றில்‌ 

தன்னில்‌ வரும்‌ உழவாரம்‌ நுழைந்த இடம்‌ தான்‌ எங்கும்‌ 
பொன்னினொடு நவமணிகள்‌ பொலிந்து இலங்க அருள்‌ செய்தார்‌ 


செம்பொன்னும்‌ நவமணியும்‌ சேண்‌ விளங்க ஆங்கொவையும்‌ 
உம்பர்‌ பிரான்‌ திருமுன்றில்‌ உருள்‌ பருக்கை உடன்‌ ஒக்க 
எம்‌ பெருமான்‌ வாகீசர்‌ உழ வாரத்தினில்‌ ஏந்தி 

வம்பலர்‌ மென்‌ பூங்கமல வாவியினில்‌ புக எறிந்தார்‌ 


புல்லோடும்‌ கல்லோடும்‌ பொன்னோடும்‌ மணியோடும்‌ 
சொல்லோடும்‌ வேறு பாடு இலா நிலைமை துணிந்து இருந்த 
நல்லோர்‌ முன்‌ திருப்‌ புகலூர்‌ நாயகனார்‌ திரு அருளால்‌ 
வில்லோடு நுதல்‌ மடவார்‌ விசும்பூடு வந்து இழிந்தார்‌ 


வானகம்‌ மின்னுக்‌ கொடிகள்‌ வந்து இழிந்தால்‌ என வந்து 
தான நிறை சுருதிகளில்‌ தகும்‌ அலங்காரத்‌ தன்மை 
கான அமுதம்‌ பரக்கும்‌ கனிவாயில்‌ ஒளி பரப்பப்‌ 

பானல்‌ நெடுங்‌ கண்கள்‌ வெளி பரப்பி இசை பாடுவார்‌ 


கற்பகப்‌ பூந்தளிர்‌ அடி போம்‌ காமரு சாரிகை செய்ய 

உற்பலம்‌ மென்‌ முகிழ்‌ விரல்‌ வட்டு அணையோடும்‌ கை பெயரப்‌ 
பொற்புறும்‌ அக்‌ கையின்‌ வழிப்‌ பொரு கயல்‌ கண்‌ புடை பெயர 
அற்புத பொன்‌ கொடி நுடங்கி ஆடுவபோல்‌ ஆடுவார்‌ 


ஆடுவார்‌ பாடுவார்‌ அலர்‌ மாரி மேல்‌ பொழிவார்‌ 

கூடுவார்‌ போன்று அணைவார்‌ குழல்‌ அவிழ இடை நுடங்க 
ஓடுவார்‌ மார வேளுடன்‌ மீள்வார்‌ ஒளி பெருக 

நீடுவார்‌ துகில்‌ அசைய நிற்பாரும்‌ ஆயினார்‌ 


இத்‌ தன்மை அரம்பையர்கள்‌ எவ்விதமும்‌ செயல்‌ புரிய 
அத்தனார்‌ திருவடிக்‌ கீழ்‌ நினைவு அகலா அன்பு உருகும்‌ 


87 


5.1.412 


5.1.413 


5.1.414 


5.1.415 


5.1.416 


5.1.417 


5.1.418 


5.1.419 


5.1.420 


5.1.421 


1693 


1694 


1695 


1696 


1697 


1698 


1699 


மெய்த்‌ தன்மை உணர்வு உடைய விழுத்‌ தவத்து மேலோர்‌ தம்‌ 
சித்த நிலை திரியாது செய்‌ பணியின்‌ தலை நின்றார்‌ 


இம்‌ மாயப்‌ பவத்‌ தொடக்காம்‌ இருவினைகள்‌ தமை நோக்கி 
உம்மால்‌ இங்கு என்ன குறை உடையேன்‌ யான்‌ திருவாரூர்‌ 
அம்மானுக்கு ஆள்‌ ஆனேன்‌ அலையேன்‌ மின்‌ நீர்‌ என்று 

பொய்ம்‌ மாயப்‌ பெருங்‌ கடலுள்‌ எனும்‌ திருத்‌ தாண்டகம்‌ புகன்றார்‌ 


மாதர்‌ அவர்‌ மருங்கு அணைய வந்து எய்தி மதன வசக்‌ 

காதலர்‌ புரிந்து ஒழுகும்‌ கை தவங்கள்‌ செய்திடவும்‌ 

பேதம்‌ இலா ஓர்‌ உணர்வில்‌ பெரிய வரைப்‌ பெயர்விக்க 
யாதும்‌ ஒரு செயல்‌ இல்லாமையில்‌ இறைஞ்சி எதிர்‌ அகன்றார்‌ 


இந்‌ நிலைமை உலகு ஏழும்‌ எய்த அறிந்து இயல்பு ஏத்த 

மன்னிய அன்பு உறு பத்தி வடிவு ஆன வாகீசர்‌ 

மின்‌ நிலவும்‌ சடையார்‌ தம்‌ மெய்‌ அருள்‌ தான்‌ எய்த வரும்‌ 
அந்நிலைமை அணித்து ஆகச்‌ சில நாள்‌ அங்கு அமர்ந்து இருந்தார்‌ 


மன்னிய அந்தக்‌ கரணம்‌ மருவுதலைப்‌ பாட்டினால்‌ 

தன்னுடைய சரண்‌ ஆன தமியேனைப்‌ புகலூரன்‌ 

என்னை இனிச்‌ சேவடிக்கீழ்‌ இருத்திடும்‌ என்று எழுகின்ற 

முன்‌ உணர்வின்‌ முயற்சியினால்‌ திருவிருத்தம்‌ பல மொழிந்தார்‌ 


மண்‌ முதலாம்‌ உலகு ஏத்த மன்னு திருத்‌ தாண்டகத்தைப்‌ 
புண்ணியா உன்‌ அடிக்கே போதுகின்றேன்‌ எனப்‌ புகன்று 
நண்ணரிய சிவ ஆனந்த ஞான வடிவே ஆகி 

அண்ணலார்‌ சேவடிக்‌ கீழ்‌ ஆண்ட அரசு அமர்ந்து இருந்தார்‌ 


வானவர்கள்‌ மலர்‌ மாரி மண்‌ நிறைய விண்‌ உலகின்‌ 

மேல்‌ நிறைந்த ஐந்து பேரிய ஒலியும்‌ விரிஞ்சன்‌ முதல்‌ 
யோனிகள்‌ ஆயின எல்லாம்‌ உள்‌ நிறைந்த பெரு மகிழ்ச்சி 
தான்‌ நிறைந்த சித்திரையில்‌ சதயம்‌ ஆம்‌ திரு நாளில்‌ 


அடியன்‌ ஏன்‌ ஆதரவால்‌ ஆண்ட அரசின்‌ சரிதப்‌ 

படியை யான்‌ அறிந்தபடி பகர்ந்தேன்‌ அப்‌ பர முனிவன்‌ 

கடி மலர்‌ மென்‌ சேவடிகள்‌ கை தொழுது குலச்‌ சிறையார்‌ 
முடிவில்‌ புகழ்த்‌ திருத்‌ தொண்டின்‌ முயற்சியினை மொழிகின்றேன்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


5.2 குலச்சிறை நாயனார்‌ புராணம்‌ (1700 - 1710) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1700 பன்னு தொல்‌ புகழ்ப்‌ பாண்டி நன்‌ நாட்டு இடைச்‌ 


செந்நெலார்‌ வயல்‌ தீம்‌ கரும்பின்‌ அயல்‌ 


துன்னு பூகப்‌ புறம்‌ பணை சூழ்ந்தது 
மன்னு வண்மையினார்‌ மண மேற்குடி 


88 


5.1.422 


5.1.423 


5.1.424 


5.1.425 


5.1.426 


5.1.427 


5.1.428 


5.1.429 


22,1 


1701 


1702 


1703 


1704 


1705 


1706 


1707 


1708 


1709 


1710 


அப்பதிக்கு முதல்வர்‌ வன்‌ தொண்டர்‌ தாம்‌ 
ஒப்பரும்‌ பெரு நம்பி என்று ஓதிய 
செப்பரும்‌ சீர்க்‌ குலச்‌ சிறையார்‌ திண்மை 
வைப்பினால்‌ திருத்தொண்டில்‌ வழாதவர்‌ 


காரணங்கள்‌ கண்‌ நுதற்கு அன்பர்‌ என்னவே 
வாரம்‌ ஆகி மகிழ்ந்தவர்‌ தாள்‌ மிசை 

யாரும்‌ அன்பொடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து 
ஈர நல்‌ மொழி எய்த இசைத்து உள்ளார்‌ 


குறியில்‌ நான்கு குலத்தினர்‌ ஆயினும்‌ 
நெறியின்‌ அக்குலம்‌ நீங்கினர்‌ ஆயினும்‌ 
அறிவு சங்கரற்கு அன்பர்‌ எனப்‌ பெறில்‌ 
செறிவுறப்‌ பணிந்து ஏத்திய செய்கையார்‌ 


உலகர்‌ கொள்ளும்‌ நலத்தினர்‌ ஆயினும்‌ 
அலகில்‌ தீமையர்‌ ஆயினும்‌ அம்புலி 

இலகு செஞ்சடையார்க்கு அடியார்‌ எனில்‌ 
தலம்‌ உறப்‌ பணிந்து ஏத்தும்‌ தகைமையார்‌ 


பண்பு மிக்கார்‌ பலராய்‌ அணையினும்‌ 
உண்ப வேண்டி ஒருவர்‌ அணையினும்‌ 
எண்‌ பெருக்கிய அன்பால்‌ எதிர்‌ கொண்டு 
நண்பு கூர்ந்து அமுது ஊட்டும்‌ நலத்தினார்‌ 


பூதி கோவணம்‌ சாதனத்தால்‌ பொலிந்து 
ஆதி தேவர்‌ தம்‌ அஞ்செழுத்தாம்‌ அவை 
ஓது நா வணக்கத்தால்‌ உரைப்பவர்‌ 
பாதம்‌ நாளும்‌ பரவிய பண்பினார்‌ 


இன்ன நல்‌ ஒழுக்கத்தினார்‌ ஈறில்‌ சீர்த்‌ 
தென்னவன்‌ நெடு மாறற்குச்‌ சீர்‌ திகழ்‌ 

மன்னு மந்திரிகட்கு மேல்‌ ஆகியார்‌ 
ஒன்னலர்ச்‌ செற்று உறுதிக்‌ கண்‌ நின்று உளார்‌ 


ஆய செய்கையர்‌ ஆயவர்‌ ஆறணி 

நாயனார்‌ திருப்‌ பாதம்‌ நவின்று உளார்‌ 

பாய சீர்‌ புனை பாண்டி மா தேவியார்‌ 

மேய தொண்டுக்கு மெய்த்‌ தொண்டர்‌ ஆயினார்‌ 


புன்னையத்‌ தருகந்தர்‌ பொய்‌ நீக்கவும்‌ 
தென்னர்‌ நாடு திருநீறு போற்றவும்‌ 

மன்னு காழியர்‌ வள்ளலார்‌ பொன்‌ அடி 
சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார்‌ 


வாதில்‌ தோற்ற அமணரை வன்‌ கழுத்‌ 
தீது நீங்கிட ஏற்றுவித்தார்‌ திறம்‌ 
யாது போற்றினேன்‌ மேல்‌ இனி ஏத்துகேன்‌ 
வேத நீதி மிழலைக்‌ குறும்பர்‌ தாள்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


89 


ணவ 


2 


5.2.4 


2௮2௮ 


5.2.6 


27 


5.2.8 


ஆள்‌ 


5.2.10 


2:2-11 


5.3 பெரு மிழலைக்‌ குறும்ப நாயனார்‌ புராணம்‌ (1711 -1721) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1711 


1712 


1713 


1714 


1212 


1716 


1717 


1718 


1719 


சூதம்‌ நெருங்கு குலைத்‌ தெங்கு பலவும்‌ பூகஞ்சூழ்புடைத்தாய்‌ 
வீதிதோறும்‌ நீற்றின்‌ ஒளி விரிய மேவி விளங்கு பதி 

நீதி வழுவா நெறியினராய்‌ நிலவும்‌ குடியால்‌ நெடு நிலத்து 

மீது விளங்கும்‌ தொன்மையது மிழலை நாட்டுப்‌ பெருமிழலை 


அன்ன தொன்மைத்‌ திருப்பதிக்‌ கண்‌ அதிபர்‌ மிழலைக்‌ குறும்பனார்‌ 
சென்னி மதியம்‌ வைத்தவர்‌ தம்‌ அடியார்க்கு ஆன செய்‌ பணிகள்‌ 
இன்ன வண்ணம்‌ என்றவர்‌ தாம்‌ உரையா முன்னம்‌ எதிர்‌ ஏற்று 
முன்னம்‌ உணர்ந்து செய்வாராய்‌ முதிரும்‌ அறிவின்‌ பயன்‌ கொள்வார்‌ 


தொண்டர்‌ பலரும்‌ வந்து ஈண்டி உண்ணத்‌ தொலையா அழுது ஊட்டிக்‌ 
கொண்டு செல்ல இரு நிதியம்‌ முகந்து கொடுத்துக்‌ குறைந்த அடைவார்‌ 
வண்டு மருவும்‌ குழல்‌ உமையாள்‌ கேள்வன்‌ செய்ய தாள்‌ என்னும்‌ 

புண்ட ரீகம்‌ அக மலரில்‌ வைத்துப்‌ போற்றும்‌ பொற்பினார்‌ 


இத்‌ தன்மையராய்‌ நிகழும்‌ நாள்‌ எல்லை இல்லாத்‌ திருத்‌ தொண்டின்‌ 

மெய்த்‌ தன்மையினை உலகு அறிய விதியால்‌ வணங்கி மெய்‌ அடியார்‌ 

சித்தம்‌ நிலவும்‌ திருத்‌ தொண்டத்‌ தொகை பாடிய நம்பியைப்‌ பணிந்து 
நித்தன்‌ அருள்‌ பெற்றவர்‌ பாதம்‌ நினைக்கும்‌ நியமத்‌ தலை நின்றார்‌ 


மையார்‌ தடங்‌ கண்‌ பரவையார்‌ மணவாளன்‌ தன்‌ மலர்க்‌ கழல்கள்‌ 

கையால்‌ தொழுது வாய்‌ வாழ்த்தி மனத்தால்‌ நினைக்கும்‌ கடப்‌ பாட்டில்‌ 
செய்யாள்‌ கோனும்‌ நான்முகனும்‌ அறியாச்‌ செம்பொன்‌ தாள்‌ இணைக்‌ கீழ்‌ 
உய்வான்‌ சேர உற்ற நெறி இதுவே என்று அன்பினில்‌ உய்த்தார்‌ 


நாளும்‌ நம்பி ஆரூரர்‌ நாமம்‌ நவின்ற நலத்தாலே 

ஆளும்‌ படியால்‌ அணி மாதி சித்தியான அணைந்த அதற்பின்‌ 
மூளும்‌ காதலுடன்‌ பெருக முதல்வர்‌ நாமத்து அஞ்செழுத்தும்‌ 
கேளும்‌ பொருளும்‌ உணர்வுமாம்‌ பரிசு வாய்ப்பக்‌ கெழுமினார்‌ 


இன்ன வாறே இவர்‌ ஒழுக ஏறு கொடி மேல்‌ உயர்த்தவர்‌ தம்‌ 

பொன்னங்‌ கழல்கள்‌ மண்ணின்‌ மேல்‌ பொருந்த வந்து வழக்கு உரைத்து 
மன்னும்‌ ஓலை அவை முன்பு காட்டி ஆண்டவன்‌ தொண்டர்‌ 

சென்னி மதி தோய்‌ மாட மலி கொடுங்‌ கோளூரைச்‌ சேர்வுற்றார்‌ 


அஞ்சைக்‌ களத்து நஞ்சு உண்ட அமுதைப்‌ பரவி அணைவுறுவார்‌ 
செஞ்சொல்‌ தமிழ்‌ மாலைகள்‌ மொழியத்‌ தேவர்‌ பெருமான்‌ அருளாலே 
மஞ்சில்‌ திகழும்‌ வட கயிலைப்‌ பொருப்பில்‌ எய்த வரும்‌ வாழ்வு 
நெஞ்சில்‌ தெளிய இங்கு உணர்ந்தார்‌ நீடு மிழலைக்‌ குறும்பனார்‌ 


மண்ணில்‌ திகழும்‌ திரு நாவலூரில்‌ வந்த வன்‌ தொண்டர்‌ 

நண்ணற்கு அரிய திருக்‌ கயிலை நாளை எய்த நான்‌ பிரிந்து 

கண்ணில்‌ கரிய மணி கழிய வாழ்வார்‌ போல வாழேன்‌ என்று 

எண்ணிச்‌ சிவன்‌ தாள்‌ இன்றே சென்று அடைவன்‌ யோகத்தால்‌ என்பார்‌ 


90 


ல 


1720 நாலு கரணங்களும்‌ ஒன்றாய்‌ நல்ல அறிவு மேல்‌ கொண்டு 


1721 பயிலைச்‌ செறிந்த யோகத்தால்‌ பாவை கேள்வன்‌ பாதமுறக்‌ 
கயிலை பொருப்பர்‌ அடி அடைந்த மிழலைக்‌ குறும்பர்‌ கழல்‌ வணங்கி 
மயிலைப்‌ புறம்‌ கொள்‌ மென்‌ சாயல்‌ மகளிர்‌ கிளவி யாழினொடும்‌ 
குயிலைப்‌ பொருவும்‌ காரைக்கால்‌ அம்மை பெருமை கூறுவாம்‌ 

திருச்சிற்றம்பலம்‌ 


காலும்‌ பிரம நாடி வழிக்‌ கருத்துச்‌ செலுத்தக்‌ கபால நடூ 
ஏலவே முன்‌ பயின்ற நெறி எடூத்த மறை மூலம்‌ திறப்ப 
மூல முதல்வர்‌ திருப்‌ பாதம்‌ அணைவார்‌ கயிலை முன்‌ அடைந்தார்‌ 


5.4 காரைக்கால்‌ அம்மையார்‌ புராணம்‌ (1722 - 1787) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1722 


[722 


1724 


1.725 


1726 


1727 


1728 


மானம்‌ மிகு தருமத்தின்‌ வழி நின்று வாய்மையினில்‌ 
ஊனமில்‌ சீர்ப்‌ பெரு வணிகர்‌ குடி துவன்றி ஓங்கு பதி 
கூனல்‌ வளை திரை சுமந்து கொண்டு ஏறி மண்டு கழிக்‌ 
கானல்‌ மிசை உலவு வளம்‌ பெருகு திருக்‌ காரைக்கால்‌ 


வங்க மலி கடல்‌ காரைக்காலின்‌ கண்‌ வாழ்‌ வணிகர்‌ 
தங்கள்‌ குலத்‌ தலைவனார்‌ தனதத்தனார்‌ தவத்தால்‌ 
அங்கு அவர்‌ பால்‌ திரு மடந்தை அவதரித்தாள்‌ என வந்து 
பொங்கிய பேர்‌ அழகு மிகப்‌ புனிதவதியார்‌ பிறந்தார்‌ 


வணிகர்‌ பெரும்‌ குலம்‌ விளங்க வந்து பிறந்து அருளியபின்‌ 
அணி கிளர்‌ மெல்‌ அடி தளர்வுற்று அசையும்‌ நடைப்‌ பருவத்தே 
பணி அணிவார்‌ கழற்கு அடிமை பழகி பாங்கு பெறத்‌ 

தணிவில்‌ பெரு மனக்‌ காதல்‌ ததும்ப வரும்‌ மொழி பயின்றார்‌ 


பல்‌ பெரு நற்கிளை உவப்பப்‌ பயில்‌ பருவச்‌ சிறப்பு எல்லாம்‌ 
செல்வ மிகு தந்தையார்‌ திருப்‌ பெருகும்‌ செயல்‌ புரிய 

மல்கு பெரும்‌ பாராட்டின்‌ வளர்கின்றார்‌ விடையவர்‌ பால்‌ 
அல்கிய அன்புடன்‌ அழகின்‌ கொழுந்து எழுவது என வளர்வார்‌ 


வண்டல்‌ பயில்வன எல்லாம்‌ வளர்‌ மதியம்‌ புனைந்த சடை 
அண்டர்‌ பிரான்‌ திரு வார்த்தை அணைய வருவன பயின்று 
தொண்டர்‌ வரில்‌ தொழுது தாதியர்‌ போற்றத்‌ துணை முலைகள்‌ 
கொண்ட நுசுப்பு ஒதுங்கு பதக்‌ கொள்கையினில்‌ குறுகினார்‌ 


நல்லவென உறுப்பு நூலவர்‌ உரைக்கும்‌ நலம்‌ நிரம்பி 1 
மல்கு பெரு வனப்பு மீக்‌ கூர வரு மாட்சியினால்‌ 
இல்லிகவாப்‌ பருவத்தில்‌ இவர்கள்‌ மரபினுக்கு ஏற்கும்‌ 
தொல்‌ குலத்து வணிகர்‌ மகன்‌ பேசுதற்குத்‌ தொடங்குவார்‌ 


நீடிய சீர்க்‌ கடல்‌ நாகை நிதிபதி என்று உலகின்‌ கண்‌ 
பாடு பெறு புகழ்‌ வணிகன்‌ பயந்த குல மைந்தனுக்குத்‌ 


91 


5.3.10 


௮0.11 


5.4.1 


5.4.2 


5.4.3 


5.4.4 


5.4.5 


5.4.6 


1729 


1730 


1731 


1732 


1733 


1734 


1735 


1736 


1737 


1738 


92 


தேடவரும்‌ திருமரபில்‌ சேயிழையை மகன்‌ பேச 
மாட மலி காரைக்கால்‌ வள நகரில்‌ வரவிட்டார்‌ 5.4.7 


வந்த மூது அறிவோர்கள்‌ மணம்‌ குறித்த மனை புகுந்து 

தந்தையாம்‌ தனதத்தன்‌ தனை நேர்ந்து நீ பயந்த 

பைந்‌ தொடியை நிதிபதி மைந்தன்‌ பரம தத்தனுக்கு 

முந்தை மரபினுக்கு ஏற்கும்‌ முறைமை மணம்‌ புரிக என்றார்‌ 5.4.8 


மற்று அவனும்‌ முறைமையினால்‌ மணம்‌ இசைந்து செலவு இடச்‌ சென்று 
உற்றவர்கள்‌ உரை கேட்ட நிதிபதியும்‌ உயர்‌ சிறப்புப்‌ 

பெற்றனன்‌ போல்‌ உவந்து தனிப்‌ பெரு மகட்குத்‌ திருமலியும்‌ 

சுற்றம்‌ உடன்‌ களி கூர்ந்து வதுவை வினைத்‌ தொழில்‌ பூண்டான்‌ 5.4.9 


மணம்‌ இசைந்த நாள்‌ ஓலை செலவிட்டு மங்கல நாள்‌ 

அணைய வதுவைத்‌ தொழில்கள்‌ ஆன எலாம்‌ அமைவித்தே 

இணர்‌ அலங்கல்‌ மைந்தனையும்‌ மண அணியின்‌ எழில்‌ விளக்கி 

பணை முரசம்‌ எழுந்து ஆர்ப்பக்‌ காரைக்கால்‌ பதி புகுந்தார்‌ 5.4.10 


அளி மிடை ஆர்த்த தன தத்தன்‌ அணி மாடத்துள்‌ புகுந்து 

தெளிதரு நூல்‌ விதி வழியே செயல்‌ முறைமை செய்து அமைத்துத்‌ 

தளிர்‌ அடி மென்‌ நகை மயிலைத்‌ தாது அவிழ்‌ தார்க்‌ காளைக்குக்‌ 

களி மகிழ்‌ சுற்றம்‌ போற்றக்‌ கலியாணம்‌ செய்தார்கள்‌ 5.4.11 


மங்கல மா மண வினைகள்‌ முடித்து இயல்பின்‌ வைகு நாள்‌ 

தங்கள்‌ குடிக்கு அரும்‌ புதல்வி ஆதலினால்‌ தன தத்தன்‌ 

பொங்கொலி நீர்‌ நாகையினில்‌ போகாமே கணவன்‌ உடன்‌ 

அங்கண்‌ அமர்ந்து இனிது இருக்க அணி மாடம்‌ மருங்கு அமைத்தான்‌ 34,12 


மகள்‌ கொடையின்‌ மகிழ்‌ சிறக்கும்‌ வரம்பில்‌ தனம்‌ கொடுத்து அதன்பின்‌ 

நிகர்ப்பு அரிய பெரும்‌ சிறப்பில்‌ நிதிபதி தன்‌ குல மகனும்‌ 

தகைப்பில்‌ பெரும்‌ காதலினால்‌ தங்கு மனை வளம்‌ பெருக்கி 

மிகப்‌ புரியும்‌ கொள்கையினில்‌ மேம்‌ படுதல்‌ மேவினான்‌ 5.4.13 


ஆங்கு அவன்‌ தன்‌ இல்வாழ்க்கை அரும்‌ துணையாய்‌ அமர்கின்ற 

பூங்குழலார்‌ அவர்‌ தாமும்‌ பொரு விடையார்‌ திருவடிக்‌ கீழ்‌ 

ஓங்கிய அன்புறு காதல்‌ ஒழிவு இன்றி மிகப்‌ பெருகப்‌ 

பாங்கில்‌ வரும்‌ மனை அறத்தின்‌ பண்பு வழாமையில்‌ பயில்வார்‌ 5.4.14 


நம்பர்‌ அடியார்‌ அணைந்தால்‌ நல்ல திரு அழுது அளித்தும்‌ 

செம்பொன்னும்‌ நவ மணியும்‌ செழுந்‌ துகிலும்‌ முதலான 

தம்‌ பரிவினால்‌ அவர்க்குத்‌ தகுதியின்‌ வேண்டுவ கொடுத்தும்‌ 

உம்பர்‌ பிரான்‌ திருவடிக்‌ கீழ்‌ உணர்வு மிக ஒழுகு நாள்‌ 5.4.15 


பாங்குடைய நெறியின்‌ கண்‌ பயில்‌ பரம தத்தனுக்கு 

மாங்கனிகள்‌ ஓரிரண்டு வந்து அணைந்தார்‌ சிலர்‌ கொடுப்ப 

ஆங்கு அவை தான்‌ முன்‌ வாங்கி அவர்‌ வேண்டும்‌ குறை அளித்தே 

ஈங்கு இவற்றை இல்லத்துக்கு கொடுக்க என இயம்பினான்‌ 5.4.16 


கணவன்‌ தான்‌ வர விடுத்த கனி இரண்டும்‌ கைக்‌ கொண்டு 
மணம்‌ மலியும்‌ மலர்க்‌ கூந்தல்‌ மாதரார்‌ வைத்து அதற்பின்‌ 


1739 


1740 


1741 


1742 


1743 


1744 


1745 


1746 


1747 


1748 


பண அரவம்‌ புனைந்து அருளும்‌ பரமனார்‌ திருத்‌ தொண்டர்‌ 
உணவின்‌ மிகு வேட்கை யினால்‌ ஒருவர்‌ மனையுள்‌ புகுந்தார்‌ 


வேதங்கள்‌ மொழிந்த பிரான்‌ மெய்த்‌ தொண்டர்‌ நிலை கண்டு 
நாதன்‌ தன்‌ அடியாரைப்‌ பசி தீர்ப்பேன்‌ என நண்ணிப்‌ 
பாதங்கள்‌ விளக்க நீர்‌ முன்‌ அளித்துப்‌ பரிகலம்‌ வைத்து 

ஏதம்‌ தீர்‌ நல்‌ விருந்தாம்‌ இன்‌ அடிசில்‌ ஊட்டுவார்‌ 


கறி அமுதம்‌ அங்கு உதவாதே திரு அமுது கை கூட 

வெறி மலர்‌ மேல்‌ திரு அனையார்‌ விடையவன்‌ தன்‌ அடியாரே 
பெறல்‌ அரிய விருந்தானால்‌ பேறு இதன்‌ மேல்‌ இல்லை எனும்‌ 
அறிவினராய்‌ அவர்‌ அமுது செய்வதனுக்கு ஆதரிப்பார்‌ 


இல்லாளன்‌ வைக்க எனத்தம்‌ பக்கல்‌ முன்‌ இருந்த 

நல்ல நறு மாங்கனிகள்‌ இரண்டினில்‌ ஒன்றைக்‌ கொண்டு 

வல்‌ விரைந்து வந்து அணைந்து படைத்து மனம்‌ மகிழ்ச்சியினால்‌ 
அல்லல்‌ தீர்ப்பவர்‌ அடியார்‌ தமை அமுது செய்வித்தார்‌ 


மூப்புறும்‌ அத்‌ தளர்வாலும்‌ முதிர்ந்து முடுகிய வேட்கைத்‌ 

தீப்‌ பசியின்‌ நிலையாலும்‌ அயர்ந்து அணைந்த திருத்‌ தொண்டர்‌ 
வாய்ப்புறு மென்‌ சுவை அடிசில்‌ மாங்கனியோடூ இனிது அருந்திப்‌ 
பூப்பயில்‌ மென்‌ குழல்‌ மடவார்‌ செயல்‌ உவந்து போயினார்‌ 


மற்றவர்‌ தாம்‌ போயின பின்‌ மனைப்‌ பதி ஆகிய வணிகன்‌ 
உற்ற பெரும்‌ பகலின்‌ கண்‌ ஓங்கிய பேர்‌ இல்‌ எய்திப்‌ 
பொற்புற முன்‌ நீர்‌ ஆடிப்‌ புகுந்து அடிசில்‌ புரிந்து அயிலக்‌ 
கற்புடைய மடவாரும்‌ கடப்‌ பாட்டில்‌ ஊட்டூவார்‌ 


இன்‌ அடிசில்‌ கறிகள்‌ உடன்‌ எய்தும்‌ முறை இட்டு அதன்பின்‌ 
மன்னிய சீர்க்‌ கணவன்‌ தான்‌ மனை இடை முன்‌ வைப்பித்த 
நல்‌ மதுர மாங்கனியில்‌ இருந்த அதனை நறும்‌ கூந்தல்‌ 
அன்ன மனையார்‌ தாமும்‌ கொடூ வந்து கலத்து அளித்தார்‌ 


மனைவியார்‌ தாம்‌ படைத்த மதுரம்‌ மிக வாய்த்த கனி 

தனை நுகர்ந்த இனிய சுவை ஆராமை தார்‌ வணிகன்‌ 

இனையது ஒரு பழம்‌ இன்னும்‌ உளது அதனை இடுக என 
அனையது தாம்‌ கொண்டு வர அணைவார்‌ போல்‌ அங்கு அகன்றார்‌ 


அம்‌ மருங்கு நின்று அயர்வார்‌ அரும்‌ கனிக்கு அங்கு என்செய்வார்‌ 
மெய்ம்‌ மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும்‌ விடையவர்‌ தான்‌ 
தம்‌ மனம்‌ கொண்டு உணர்தலுமே அவர்‌ அருளால்‌ தாழ்‌ குழலார்‌ 
கைம்‌ மருங்கு வந்து இருந்தது அதிமதுரக்‌ கனி ஒன்று 


மற்றதனைக்‌ கொடு வந்து மகிழ்ந்து இடலும்‌ அயின்று அதனில்‌ 
உற்ற சுவை அமுதினும்‌ மேல்‌ பட உளதாயிட இது தான்‌ 

முன்‌ தரு மாங்‌ கனி அன்று மூவுலகில்‌ பெறர்க்கு அரிதால்‌ 
பெற்றது வேறு எங்கு என்று பெய்‌ வளையார்‌ தமைக்‌ கேட்டான்‌ 


அவ்வுரை கேட்டலும்‌ மடவார்‌ அருள்‌ உடையார்‌ அளித்து அருளும்‌ 
செவ்விய பேர்‌ அருள்‌ விளம்பும்‌ திறம்‌ அன்று என்று உரை செய்யார்‌ 


93 


5.4.17 


5.4.18 


5.4.19 


5.4.20 


5.4.21 


5.4.22 


5.4.23 


5.4.24 


5.4.25 


5.4.26 


1749 


1750 


1751 


1752 


1753 


1754 


1755 


1756 


1757 


1758 


கை வரு கற்புடை நெறியால்‌ கணவன்‌ உரை காவாமை 
மெய்‌ வழி அன்று என விளம்பல்‌ விட மாட்டார்‌ விதிர்ப்பு உறுவார்‌ 


செய்த படி சொல்லுவதே கடன்‌ என்னும்‌ சீலத்தார்‌ 

மை தழையும்‌ கண்டர்‌ சேவடிகள்‌ மனத்து உற வணங்கி 
எய்தவரும்‌ கனி அளித்தார்‌ யார்‌ என்னும்‌ கணவனுக்கு 
மொய்‌ தரு பூங்குழல்‌ மடவார்‌ புகுந்தபடி தனை மொழிந்தார்‌ 


ஈசன்‌ அருள்‌ எனக்‌ கேட்ட இல்‌ (இறைவன்‌ அது தெளியான்‌ 

வாச மலர்த்‌ திரு அனையார்‌ தமை நோக்கி மற்று இது தான்‌ 
தேசுடைய சடைப்‌ பெருமான்‌ திருவருளேல்‌ இன்னமும்‌ ஓர்‌ 

ஆசில்‌ கனி அவன்‌ அருளால்‌ அழைத்து அளிப்பாய்‌ என மொழிந்தான்‌ 


பாங்கு அன்று மனைவியார்‌ பணி அணிவார்‌ தமைப்‌ பரவி 
ஈங்கு இது அளித்து அருளீரேல்‌ என்‌ உரை பொய்யாம்‌ என்ன 
மாங்கனி ஒன்று அருளால்‌ வந்து எய்துதலும்‌ மற்று அதனை 
ஆங்கு அவன்‌ கைக்‌ கொடூதலுமே அதிசயித்து வாங்கினான்‌ 


வணிகனும்‌ தன்‌ கைப்‌ புக்க மாங்கனி பின்னைக்‌ காணான்‌ 

தணிவரும்‌ பயம்‌ மேற்கொள்ள உள்ளமும்‌ தடூமாறு எய்தி 

அணி சூழல்‌ அவரை வேறு ஓர்‌ அணங்கு எனக்‌ கருதி நீங்கும்‌ 

துணிவு கொண்டு எவர்க்கும்‌ சொல்லான்‌ தொடர்வின்றி ஒழுகு நாளில்‌ 


விடுவதே எண்ணம்‌ ஆக மேவிய முயற்சி செய்வான்‌ 
படுதிரைப்‌ பரவை மீது படர்‌ கலம்‌ கொண்டு போகி 

நெடூ நிதி கொண்வேன்‌ என்ன நிரந்தபல்‌ கிளைஞர்‌ ஆகும்‌ 
வடூவில்‌ சீர்‌ வணிக மாக்கள்‌ மரக்கலம்‌ சமைப்பித்தார்கள்‌ 


கலஞ்‌ சமைத்து அதற்கு வேண்டும்‌ கம்மியர்‌ உடனே செல்லும்‌ 
புலங்களில்‌ விரும்பு பண்டம்‌ பொருந்துவ நிரம்ப ஏற்றி 

சலம்‌ தரு கடவுள்‌ போற்றித்‌ தலைமையாம்‌ நாய்கன்‌ தானும்‌ 
நலம்‌ தரு நாளில்‌ ஏறி நளிர்‌ திரைக்‌ கடல்‌ மேல்‌ போனான்‌ 


கடல்‌ மிசை வங்கம்‌ ஓட்டிக்‌ கருதிய தேயம்‌ தன்னில்‌ 

அடை உறச்‌ சென்று சேர்ந்து அங்கு அளவில்‌ பல்‌ வளங்கள்‌ முற்றி 
இடை சில நாட்கள்‌ நீங்க மீண்டும்‌ அக்‌ கலத்தில்‌ ஏறிப்‌ 

படர்‌ புனல்‌ கன்னி நாட்டோர்‌ பட்டினம்‌ மருங்கு சேர்ந்தான்‌ 


அப்‌ பதி தன்னில்‌ ஏறி அலகில்‌ பல்‌ பொருள்கள்‌ ஆக்கும்‌ 
ஒப்பில்‌ மா நிதியம்‌ எல்லாம்‌ ஒருவழிப்‌ பெருக உய்த்து 
மெய்ப்‌ புகழ்‌ விளங்கும்‌ அவ்வூர்‌ விரும்பவோர்‌ வணிகன்‌ பெற்ற 
செப்பருங்‌ கன்னி தன்னைத்‌ திருமலி வதுவை செய்தான்‌ 


பெறல்‌ அரும்‌ திருவினாளைப்‌ பெரு மணம்‌ புணர்ந்து முன்னை 
அறல்‌ இயல்‌ நறும்‌ மென்‌ கூந்தல்‌ அணங்கனார்‌ திறத்தில்‌ அற்றம்‌ 
புறம்‌ ஒரு வெளி உறாமல்‌ பொதிந்த சிந்தனையின்‌ ஓடு 
முறைமையின்‌ வழாமை வைகி முகம்‌ மலர்ந்து ஒழுகும்‌ நாளில்‌ 


முருகலர்‌ சோலை மூதூர்‌ அதன்‌ முதல்‌ வணிகரோடும்‌ 
இரு நிதிக்‌ கிழவன்‌ எய்திய திருவின்‌ மிக்குப்‌ 


94 


5.4.27 


5.4.28 


5.4.29 


5.4.30 


5.4.31 


42 


5.4.33 


5.4.34 


5.4.35 


5.4.36 


1759 


1760 


1761 


1762 


1763 


1764 


1765 


1766 


1767 


1768 


பொரு கடல்‌ கலங்கள்‌ போக்கும்‌ புகழினான்‌ மனைவி தன்பால்‌ 
பெருகொளி விளக்குப்‌ போல்‌ ஓர்‌ பெண்கொடி அரிதில்‌ பெற்றான்‌ 


மட மகள்‌ தன்னைப்‌ பெற்று மங்கலம்‌ பேணித்‌ தான்‌ முன்பு 
உடன்‌ உறைவு அஞ்சி நீத்த ஒரு பெரு மனைவி யாரைத்‌ 
தொடர்‌ அற நினைந்து தெய்வத்‌ தொழு குலம்‌ என்றே கொண்டு 
கடன்‌ அமைத்தவர்‌ தம்‌ நாமம்‌ காதல்‌ செய்‌ மகவை இட்டான்‌ 


இந்நிலை இவன்‌ இங்கு எய்தி இருந்தனன்‌ இப்பால்‌ நீடும்‌ 
கன்னி மா மதில்‌ சூழ்‌ மாடக்‌ காரைக்கால்‌ வணிகன்‌ ஆன 
தன்‌ நிகர்‌ கடந்த செல்வத்‌ தனதத்தன்‌ மகளார்‌ தாழும்‌ 
மன்னிய கற்பினோடு மனை அறம்‌ புரிந்து வைக 


விளை வளம்‌ பெருக்க வங்கம்‌ மீது போம்‌ பரம தத்தன்‌ 
வளர்‌ புகழ்ப்‌ பாண்டி நாட்டு ஓர்‌ மா நகர்‌ தன்னில்‌ மன்னி 
அளவில்‌ மா நிதியம்‌ ஆக்கி அமர்ந்து இனிது இருந்தான்‌ என்று 


கிளர்‌ ஒளி மணிக்‌ கொம்பு அன்னார்‌ கிளைஞர்‌ தாம்‌ கேட்டார்‌ அன்றே 


அம்‌ மொழி கேட்ட போதே அணங்கனார்‌ சுற்றத்தாரும்‌ 

தம்‌ உறு கிளைஞர்ப்‌ போக்கி அவன்‌ நிலை தாமும்‌ கேட்டு 

மம்மர்‌ கொள்‌ மனத்தர்‌ ஆகி மற்றவன்‌ இருந்த பாங்கர்‌ 

கொம்மை வெம்‌ முலையின்‌ ஆளை கொண்டு போய்‌ விடூவது என்றார்‌ 


மா மணிச்‌ சிவிகை தன்னில்‌ மட நடை மயில்‌ அன்னாரைத்‌ 
தாமரைத்‌ தவிசில்‌ வைகும்‌ தனித்‌ திரு என்ன ஏற்றிக்‌ 
காமரு கழனி வீழ்த்துக்‌ காதல்‌ செய்‌ சுற்றத்தாரும்‌ 

தே மொழியவரும்‌ சூழச்‌ சேண்‌ இடைக்‌ கழிந்து சென்றார்‌ 


சில பகல்‌ கடந்து சென்று செம்‌ தமிழ்த்‌ திருநாடூ எய்தி 

மலர்‌ புகழ்ப்‌ பரம தத்தன்‌ மா நகர்‌ மருங்கு வந்து 

குல முதல்‌ மனைவியாரைக்‌ கொண்டு வந்து அணைந்த தன்மை 
தொலைவில்‌ சீர்க்‌ கணவனார்க்குச்‌ சொல்லி முன்‌ செல்ல விட்டார்‌ 


வந்தவர்‌ அணைந்த மாற்றம்‌ கேட்டலும்‌ வணிகன்‌ தானும்‌ 
சிந்தையில்‌ அச்சம்‌ எய்திச்‌ செழு மணம்‌ பின்பு செய்த 

பைந்‌ தொடி தனையும்‌ கொண்டு பயந்த பெண்‌ மகவின்‌ ஒடு 
முந்துறச்‌ செல்வேன்‌ என்று மொய்‌ குழல்‌ அவர்‌ பால்‌ வந்தான்‌ 


தானும்‌ அம்‌ மனைவி யோடும்‌ தளிர்‌ நடை மகவி னோடும்‌ 

மான்‌ இனம்‌ பிணை போல்‌ நின்ற மனைவியார்‌ அடியில்‌ தாழ்ந்தே 
யான்‌ உமது அருளால்‌ வாழ்வேன்‌ இவ்‌ இளம்‌ குழவி தானும்‌ 
பான்மையால்‌ உமது நாமம்‌ என்று முன்‌ பணிந்து வீழ்ந்தான்‌ 


கணவன்‌ தான்‌ வணங்கக்‌ கண்ட காமர்‌ பூங்கொடியனாரும்‌ 
அணைவுறும்‌ சுற்றத்தார்‌ பால்‌ அச்ச மோடு ஒதுங்கி நிற்ப 
உணர்வுறு கிளைஞர்‌ வெள்கி உன்‌ திரு மனைவி தன்னை 
மணம்‌ மலி தாரினாய்‌ நீ வணங்குவது என்‌ கொல்‌ என்றார்‌ 


மற்றவர்‌ தம்மை நோக்கி மானுடம்‌ இவர்‌ தாம்‌ அல்லர்‌ 
நற்‌ பெரும்‌ தெய்வம்‌ ஆதல்‌ நான்‌ அறிந்து அகன்ற பின்பு 


95 


5.4.37 


5.4.38 


5.4.39 


5.4.40 


5.4.41 


5.4.42 


5.4.43 


5.4.44 


5.4.45 


5.4.46 


1769 


1770 


1771 


1772 


1773 


1774 


1775 


1776 


1777 


1778 


பெற்ற இம்‌ மகவு தன்னைப்‌ பேர்‌ இட்டேன்‌ ஆதலாலே 
பொற்பதம்‌ பணிந்தேன்‌ நீரும்‌ போற்றுதல்‌ செய்மின்‌ என்றான்‌ 


என்றலும்‌ சுற்றத்தாரும்‌ இது என்‌ கொல்‌ என்று நின்றார்‌ 
மன்றலங்‌ குழலினாரும்‌ வணிகன்‌ வாய்‌ மாற்றம்‌ கேளாக்‌ 
கொன்றை வார்‌ சடையினார்‌ தம்‌ குரை கழல்‌ போற்றிச்‌ சிந்தை 
ஒன்றிய நோக்கில்‌ மிக்க உணர்வு கொண்டி உரை செய்கின்றார்‌ 


ஈங்கு இவன்‌ குறித்த கொள்கை இது இனி இவனுக்கு ஆகத்‌ 
தாங்கிய வனப்பு நின்ற தசைப்‌ பொதி கழித்து இங்கு உன்‌ பால்‌ 
ஆங்கு நின்‌ தாள்கள்‌ போற்றும்‌ பேய்‌ வடிவு அடியேனுக்குப்‌ 
பாங்குற வேண்டும்‌ என்று பரமர்‌ தாள்‌ பரவி நின்றார்‌ 


ஆன அப்பொழுது மன்றுள்‌ ஆடுவார்‌ அருளினாலே 
மேனெறி உணர்வு கூர வேண்டிற்றே பெறுவார்‌ மெய்யில்‌ 
ஊன்‌ அடை வனப்பை எல்லாம்‌ உதறி எற்பு உடம்பே ஆக 
வானமும்‌ மண்ணும்‌ எல்லாம்‌ வணங்கும்‌ பேய்‌ வடிவம்‌ ஆனார்‌ 


மலர்‌ மழை பொழிந்தது எங்கும்‌ வான துந்துபியின்‌ நாதம்‌ 
உலகெலாம்‌ நிறைந்து விம்ம உம்பரும்‌ முனிவர்‌ தாமும்‌ 

குலவினர்‌ கணங்கள்‌ எல்லாம்‌ குணலை இட்டன முன்‌ நின்ற 
தொலைவில்‌ பல்‌ சுற்றத்தாரும்‌ தொழுது அஞ்சி அகன்று போனார்‌ 


உற்‌ பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையின்‌ உமை கோன்‌ தன்னை 
அற்‌ புதத்‌ திரு அந்தாதி அப்பொழுது அருளிச்‌ செய்வார்‌ 
பொற்புடைச்‌ செய்ய பாத புண்ட ரீகங்கள்‌ போற்றும்‌ 

நற்‌ கணத்தினில்‌ ஒன்று ஆனேன்‌ நான்‌ என்று நயந்து பாடி 


ஆய்ந்த சீர்‌ இரட்டை மாலை அந்தாதி எடுத்துப்‌ பாடி 
ஏய்ந்த பேர்‌ உணர்வு பொங்க எயில்‌ ஒரு மூன்றும்‌ முன்னாள்‌ 
காய்ந்தவர்‌ இருந்த வெள்ளிக்‌ கைலை மால்‌ வரையை நண்ண 
வாய்ந்த பேர்‌ அருள்‌ முன்‌ கூற வழி படும்‌ வழியால்‌ வந்தார்‌ 


கண்டவர்‌ வியப்புற்று அஞ்சிக்‌ கை அகன்று ஓடுவார்கள்‌ 
கொண்டது ஓர்‌ வேடத்‌ தன்மை உள்ளவாறு கூறக்‌ கேட்டே 
அண்ட நாயகனாரென்னை அறிவரேல்‌ அறியா வாய்மை 
எண்‌ திசை மக்களுக்கு யான்‌ எவ்வுருவாய்‌ என்‌ என்பார்‌ 


வட திசை தேசம்‌ எல்லாம்‌ மனத்தினும்‌ கடிது சென்று 

தொடை அவிழ்‌ இதழி மாலைச்‌ சூல பாணியனார்‌ மேவும்‌ 

படர்‌ ஒளிக்‌ கைலை வெற்பின்‌ பாங்கு அணைந்து ஆங்குக்‌ காலின்‌ 
நடையினைத்‌ தவிர்த்து பார்‌ மேல்‌ தலையினால்‌ நடந்து சென்றார்‌ 


தலையினால்‌ நடந்து சென்று சங்கரன்‌ இருந்த வெள்ளி 
மலையின்‌ மேல்‌ ஏறும்‌ போது மகிழ்ச்சியால்‌ அன்பு பொங்கக்‌ 
கலை இளம்‌ திங்கள்‌ கண்ணிக்‌ கண்‌ நுதல்‌ ஒரு பாகத்துச்‌ 
சிலை நுதல்‌ இமய வல்லி திருக்‌ கண்‌ நோக்குற்றது அன்றே 


அம்பிகையின்‌ திருவுள்ளத்தின்‌ அதிசயித்து அருளித்‌ தாழ்ந்து 
தம்‌ பெருமானை நோக்கித்‌ தலையினால்‌ நடந்து இங்கு ஏறும்‌ 


96 


5.4.47 


5.4.48 


5.4.49 


5.4.50 


5.4.51 


5.4.52 


5.4.53 


5.4.54 


5.4.55 


5.4.56 


97 


எம்‌ பெருமான்‌ ஓர்‌ எற்பின்‌ யாக்கை அன்பு என்னே என்ன 
நம்‌ பெரு மாட்டிக்கு அங்கு நாயகன்‌ அருளிச்‌ செய்வான்‌ 5.4.57 


1779 வரும்‌ இவன்‌ நம்மைப்‌ பேணும்‌ அம்மை காண்‌ உமையே மற்று இப்‌ 
பெருமை சேர்‌ வடிவம்‌ வேண்டிப்‌ பெற்றனள்‌ என்று பின்றை 
பெருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும்‌ செம்மை 
ஒரு மொழி உலகம்‌ எல்லாம்‌ உய்யவே அருளிச்‌ செய்தார்‌ 5.4.58 


1780 அங்கணன்‌ அம்மையே என்று அருள்‌ செய அப்பா என்று 
பங்கயச்‌ செம்‌ பொன்‌ பாதம்‌ பணீந்து வீழ்ந்து எழுந்தார்‌ தம்மைச்‌ 
சங்க வெண்‌ குழையினாரும்‌ தாம்‌ எதிர்‌ நோக்கி நம்பால்‌ 
இங்கு வேண்டுவது என்‌ என்ன இறைஞ்சி நின்று இயம்பு கின்றார்‌ 5.4.59 


1781 இறவாத இன்ப அன்பு வேண்டிப்‌ பின்‌ வேண்டு கின்றார்‌ 
பிறவாமை வேண்டும்‌ மீண்டும்‌ பிறப்பு உண்டேல்‌ உன்னை என்றும்‌ 
மறவாமை வேண்டும்‌ இன்னும்‌ வேண்டும்‌ நான்‌ மகிழ்ந்து பாடி 
அறவா நீ ஆடும்‌ போது உன்‌ அடியின்‌ கீழ்‌ இருக்க என்றார்‌ 5.4.60 


1782 கூடு மாறு அருள்‌ கொடுத்துக்‌ குலவு தென்‌ திசையில்‌ என்றும்‌ 
நீடு வாழ்‌ பழன மூதூர்‌ நிலவிய ஆலம்‌ காட்டில்‌ 
ஆடும்‌ மா நடமும்‌ நீ கண்டு ஆனந்தம்‌ சேர்ந்து எப்போதும்‌ 
பாடூவாய்‌ நம்மை பரவுவார்‌ பற்றாய்‌ நின்றான்‌ 5.4.61 


1783 அப்‌ பரிசு அருளப்‌ பெற்ற அம்மையும்‌ செம்மை வேத 
மெய்ப்‌ பொருள்‌ ஆனார்‌ தம்மை விடை கொண்டு வணங்கிப்‌ போந்து 
செப்பரும்‌ பெருமை அன்பால்‌ திகழ்‌ திரு ஆலம்‌ காடாம்‌ 
நற்‌ பதி தலையினாலே நடந்து புக்கு அடைந்தார்‌ அன்றே 5.4.62 


1784 ஆலங்காடு அதனில்‌ அண்டமுற நிமிர்ந்து ஆடுகின்ற 
கோலம்‌ காண்‌ பொழுது கொங்கை திரங்கி என்று எடுத்து அங்கு 
மூலம்‌ காண்பரியார்‌ தம்மை மூத்த நல்‌ பதிகம்‌ பாடி 
ஞாலம்‌ காதலித்துப்‌ போற்றும்‌ நடம்‌ போற்றி நண்ணும்‌ நாளில்‌ 5.4.63 


1785 மட்டவிழ்‌ கொன்றையினார்‌ தம்‌ திருக்கூத்து முன்‌ வணங்கும்‌ 
இட்ட மிகு பெருங்‌ காதல்‌ எழுந்து ஓங்க வியப்பு எய்தி 
எட்டி இலவம்‌ மீகை என எடுத்துத்‌ திருப்‌ பதிகம்‌ 
கொட்ட முழவம்‌ குழகன்‌ ஆடும்‌ எனப்‌ பாடினார்‌ 5.4.64 


1786 மடூத்த புனல்‌ வேணியினார்‌ அம்மை என மதுர மொழி 
கொடுத்து அருளப்‌ பெற்றாரைக்‌ குலவிய தாண்டவத்தில்‌ அவர்‌ 
எடுத்து அருளும்‌ சேவடிக்‌ கீழ்‌ என்றும்‌ இருக்கின்றாரை 
அடுத்த பெரும்‌ சீர்‌ பரவல்‌ ஆர்‌ அளவாயினது அம்மா 5.4.65 


1787 ஆதியோடு அந்தம்‌ இல்லான்‌ அருள்‌ நடம்‌ ஆடும்‌ போது 
கீதம்‌ முன்‌ பாடும்‌ அம்மை கிளர்‌ ஒளி மலர்த்தாள்‌ போற்றிச்‌ 
சீத நீர்‌ வயல்‌ சூழ்‌ திங்களூரில்‌ அப்பூதியாராம்‌ 
போத மா முனிவர்‌ செய்த திருத்‌ தொண்டு புகலல்‌ உற்றேன்‌ 5.4.66 


திருச்சிற்றம்பலம்‌ 


5.5 அப்பூதி அடிகள்‌ நாயனார்‌ புராணம்‌ (1788 - 1832) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1788 


1789 


1790 


1791 


1792 


1793 


1794 


1795 


1796 


தாண்டவம்‌ புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர்‌ 
ஈண்டிய புகழின்‌ பாலார்‌ எல்லையில்‌ தவத்தின்‌ மிக்கார்‌ 
ஆண்ட சீர்‌ அரசின்‌ பாதம்‌ அடைந்தவர்‌ அறியா முன்னே 
காண்‌ தகு காதல்‌ கூரக்‌ கலந்த அன்பினராய்‌ உள்ளார்‌ 


களவு பொய்‌ காமம்‌ கோபம்‌ முதலிய குற்றம்‌ காய்ந்தார்‌ 

வளம்‌ மிகு மனையின்‌ வாழ்க்கை நிலையினார்‌ மனைப்‌ பால்‌ உள்ள 
அளவைகள்‌ நிறைகோல்‌ மக்கள்‌ ஆ வொடு மேதி மற்றும்‌ 

உள எலாம்‌ அரசின்‌ நாமம்‌ சாற்றும்‌ அவ்வொழுகல்‌ ஆற்றார்‌ 


வடிவு தாம்‌ காணார்‌ ஆயும்‌ மன்னுசீர்‌ வாக்கின்‌ வேந்தர்‌ 
அடிமையும்‌ தம்பிரானார்‌ அருளும்‌ கேட்டவர்‌ நாமத்தால்‌ 

படி நிகழ்‌ மடங்கள்‌ தண்ணீர்ப்‌ பந்தர்கள்‌ முதலாய்‌ உள்ள 
முடிவு இலா அறங்கள்‌ செய்து முறைமையால்‌ வாழும்‌ நாளில்‌ 


பொருப்பரையன்‌ மடப்‌ பிடியின்‌ உடன்‌ புணரும்‌ சிவக்களிற்றின்‌ 
திருப்‌ பழனம்‌ பணிந்து பணி செய்‌ திருநாவுக்கு அரசர்‌ 

ஒருப்‌ படு காதலில்‌ பிறவும்‌ உடையவர்‌ தம்பதி வணங்கும்‌ 
விருப்பினொடும்‌ திங்களூர்‌ மருங்கு வழி மேவுவார்‌ 


அளவில்‌ சனம்‌ செலவு ஒழியா வழிக்கரையில்‌ அருள்‌ உடையார்‌ 
உளம்‌ அனைய தண்‌ அளித்தாய்‌ உறுவேனில்‌ பரிவு அகற்றிக்‌ 
குளம்‌ நிறைந்த நீர்த்‌ தடம்‌ போல்‌ குளிர்‌ தூங்கும்‌ பரப்பினதாய்‌ 
வளம்‌ மருவும்‌ நிழல்‌ தரு தண்ணீர்ப்‌ பந்தர்‌ வந்து அணைந்தார்‌ 


வந்து அனைந்த வாகீசர்‌ மந்த மாருத சீதப்‌ 

பந்தர்‌ உடன்‌ அமுதமாம்‌ தண்ணீரும்‌ பார்த்து அருளிச்‌ 
சிந்தை வியப்புற வருவார்‌ திருநாவுக்கரசெனும்‌ பேர்‌ 
சந்தம்‌ உற வரைந்து அதனை எம்‌ மருங்கும்‌ தாம்‌ கண்டார்‌ 


இப்‌ பந்தர்‌ இப்‌ பெயர்‌ இட்டு இங்கு அமைத்தார்‌ யார்‌ என்றார்க்கு 
அப்‌ பந்தர்‌ அறிந்தார்கள்‌ ஆண்ட அரசு எனும்‌ பெயரால்‌ 
செப்பருஞ்‌ சீர்‌ அப்பூதி அடிகளார்‌ செய்து அமைத்தார்‌ 

தப்பு இன்றி எங்கும்‌ உள சாலை குளம்‌ கா என்றார்‌ 


என்று உரைக்க அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்து என்று 
நின்ற வரை நோக்கி அவர்‌ எவ்விடத்தார்‌ என வினவத்‌ 

துன்றிய நூல்‌ மார்பரும்‌ இத்‌ தொல்‌ பதியார்‌ மனையின்‌ கண்‌ 
சென்றனர்‌ இப்பொழுது அதுவும்‌ சேய்த்து அன்று நணித்து என்றார்‌ 


அங்கு அகன்று முனிவரும்‌ போய்‌ அப்பூதி அடிகளார்‌ 

தங்கும்‌ மனைக்‌ கடைத்‌ தலை முன்‌ சார்வாக உள்‌ இருந்த 
திங்களூர்‌ மறைத்‌ தலைவர்‌ செழும்‌ கடையில்‌ வந்து அடைந்தார்‌ 
நங்கள்‌ பிரான்‌ தமர்‌ ஒருவர்‌ எனக்‌ கேட்டு நண்ணினார்‌ 


98 


221 


வி்‌ 


2ல்‌ 


5.5.4 


௮ 


2:0 


ர சர 


2200 


2 


1797 


1798 


1799 


1800 


1801 


1802 


1803 


1804 


1805 


1806 


கடிது அணைந்து வாகீசர்‌ கழல்‌ பணிய மற்று அவர்‌ தம்‌ 

அடி பணியா முன்‌ பணியும்‌ அரசின்‌ எதிர்‌ அந்தணனார்‌ 
முடிவில்‌ தவம்‌ செய்தேன்‌ கொல்‌ முன்பு ஒழியும்‌ கருணை புரி 
வடிவுடையீர்‌ என்‌ மனையில்‌ வந்து அருளிற்று என்‌ என்றார்‌ 


ஒரு குன்ற வில்லாரைத்‌ திருப்‌ பழனத்துள்‌ இறைஞ்சி 
வருகின்றோம்‌ வழிக்‌ கரையில்‌ நீர்‌ வைத்த வாய்ந்த வளம்‌ 
தருகின்ற நிழல்‌ தண்ணீர்ப்‌ பந்தரும்‌ கண்ட அத்‌ தகைமை 
புரிகின்ற அறம்‌ பிறவும்‌ கேட்டு அணைந்தோம்‌ எனப்‌ புகல்வார்‌ 


ஆறணியும்‌ சடை முடியார்‌ அடியார்க்கு நீர்‌ வைத்த 

ஈறில்‌ தண்ணீர்ப்‌ பந்தரில்‌ நும்‌ பேர்‌ எழுதாதே 

வேறு ஒரு பேர்‌ முன்‌ எழுத வேண்டிய காரணம்‌ என்‌ கொல்‌ 
கூறும்‌ என எதிர்‌ மொழிந்தார்‌ கோதில்‌ மொழிக்‌ கொற்றவனார்‌ 


நின்ற மறையோர்‌ கேளா நிலை அழிந்த சிந்தையராய்‌ 

நன்று அருளிச்‌ செய்து இலீர்‌ நாணில்‌ அமண்‌ பதகர்‌ உடன்‌ 
ஒன்றிய மன்னவன்‌ சூட்சி திருத்‌ தொண்டின்‌ உறைப்‌ பாலே 
வென்றவர்‌ தம்‌ திருப்பேரோ வேறு ஒரு பேர்‌ என வெகுள்வார்‌ 


நம்மை உடையவர்‌ கழல்‌ கீழ்‌ நயந்த திருத்‌ தொண்டாலே 
இம்மையிலும்‌ பிழைப்பது என என்‌ போல்‌ வாரும்‌ தெளியச்‌ 
செம்மை புரி திருநாவுக்கரசர்‌ திருப்‌ பெயர்‌ எழுத 
வெம்மை மொழி யான்‌ கேட்க விளம்பினீர்‌ என விளம்பி 


பொங்கு கடல்‌ கல்‌ மிதப்பில்‌ போந்து ஏறும்‌ அவர்‌ பெருமை 
அங்கணர்‌ தம்‌ புவனத்தில்‌ அறியாதார்‌ யார்‌ உளரே 

மங்கலம்‌ ஆம்‌ திரு வேடத்துடன்‌ இன்று இவ்வகை மொழிந்தீர்‌ 
எங்கு உறைவீர்‌ நீர்‌ தாம்‌ யார்‌ இயம்பும்‌ என இயம்பினார்‌ 


திரு மறையோர்‌ அது மொழியத்‌ திரு நாவுக்கரசர்‌ அவர்‌ 
பெருமை அறிந்து உரை செய்வார்‌ பிற துறையின்‌ நின்றேற 
அருளும்‌ பெரும்‌ சூலையினால்‌ ஆட்‌ கொள்ள அடைந்து உய்ந்த 
தெருளும்‌ உணர்வு இல்லாத சிறுமை யேன்‌ யான்‌ என்றார்‌ 


அரசு அறிய உரை செய்ய அப்பூதி அடிகள்‌ தாம்‌ 

கர கமலம்‌ மிசை குவியக்‌ கண்‌ அருவி பொழிந்து இழிய 
உரை குழறி உடம்பு எல்லாம்‌ உரோம புளகம்‌ பொலியத்‌ 
தரையின்‌ மிசை வீழ்ந்தவர்‌ தம்‌ சரண கமலம்‌ பூண்டார்‌ 


மற்றவரை எதிர்‌ வணங்கி வாகீசர்‌ எடுத்து அருள 
அற்றவர்கள்‌ அரு நிதியம்‌ பெற்றார்‌ போல்‌ அரு மறையோர்‌ 
முற்றவும்‌ களி கூற முன்‌ நின்று கூத்தாடி 

உற்ற விருப்பு உடன்‌ சூழ ஓடினார்‌ பாடினார்‌ 


மூண்ட பெரு மகிழ்ச்சியினால்‌ முன்‌ செய்வது அறியாதே 
ஈண்ட மனை அகத்து எய்தி இல்லவர்க்கும்‌ மக்களுக்கும்‌ 
ஆண்ட அரசு எழுந்து அருளும்‌ ஓகை உரைத்து ஆர்வம்‌ உறப்‌ 
பூண்ட பெரும்‌ சுற்றம்‌ எலாம்‌ கொடு மீளப்‌ புறப்பட்டார்‌ 


99 


5.5.10 


௮1.1 


2௮.12 


2௮12 


5.5.14 


லி 


3-516 


2.17 


5.5.18 


55 


1807 


1808 


1809 


1810 


1811 


1812 


1813 


1814 


1815 


1816 


மனைவியார்‌ உடன்‌ மக்கள்‌ மற்றும்‌ உள்ள சுற்றத்தோர்‌ 
அனைவரையும்‌ கொண்டு இறைஞ்சி ஆராத காதல்‌ உடன்‌ 
முனைவரை உள்‌ எழுந்து அருளுவித்து அவர்‌ தாள்‌ முன்‌ விளக்கும்‌ 
புனை மலர்‌ நீர்‌ தங்கள்‌ மேல்‌ தெளித்து உள்ளும்‌ பூரித்தார்‌ 


ஆசனத்தில்‌ பூசனைகள்‌ அமர்‌ வித்து விருப்பின்‌ உடன்‌ 
வாசம்‌ நிறை திரு நீற்றுக்‌ காப்பு ஏந்தி மனம்‌ தழைப்பத்‌ 
தேசம்‌ உய்ய வந்த வரைத்‌ திரு அழுது செய்விக்கும்‌ 

நேசம்‌ உற விண்ணப்பம்‌ செய அவரும்‌ அது நேர்ந்தார்‌ 


செய்தவர்‌ இசைந்த போது திரு மனையாரை நோக்கி 
எய்திய பேறு நம்பால்‌ இருந்தவாறு என்னே என்று 

மை திகழ்‌ மிடற்றினான்‌ தன்‌ அருளினால்‌ வந்தது என்றே 
உய்தும்‌ என்று உவந்து கொண்டு திரு அமுது ஆக்கல்‌ உற்றார்‌ 


தூய நல்‌ கறிகள்‌ ஆன அறுவகைச்‌ சுவையால்‌ ஆக்கி 

ஆய இன்‌ அமுதும்‌ ஆக்கி அமுது செய்து அருளத்‌ தங்கள்‌ 
சேயவர்‌ தம்மில்‌ மூத்த திருநாவுக்கு அரசை வாழை 

மேய பொன்‌ குருத்துக்‌ கொண்டுவா என விரைந்து விட்டார்‌ 


நல்ல தாய்‌ தந்தை ஏவ நான்‌ இது செயப்‌ பெற்றேன்‌ என்று 
ஒல்லையில்‌ விரைந்து தோட்டத்துள்‌ புக்குப்‌ பெரிய வாழை 
மல்லல்‌ அம்‌ குருத்தை ஈரும்‌ பொழுதினில்‌ வாள்‌ அரா ஒன்று 
அல்லல்‌ உற்று அழுங்கிச்‌ சோர அங்கையில்‌ தீண்டிற்று அன்றே 


கையினில்‌ கவர்ந்து சுற்றிக்‌ கண்‌ எரி காந்துகின்ற 

பை அரா உதறி வீழ்த்துப்‌ பதைப்பு உடன்‌ பாந்தாள்‌ பற்றும்‌ 
வெய்ய வேகத்தால்‌ வீழா முன்னம்‌ வேகத்தால்‌ எய்திக்‌ 

கொய்த இக்‌ குருத்தைச்‌ சென்று கொடுப்பன்‌ என்று ஓடி வந்தான்‌ 


பொருந்திய விட வேகத்தில்‌ போதுவான்‌ வேகம்‌ உந்த 
வருந்தியே அணையும்‌ போழ்து மாசுணம்‌ கவர்ந்தது யார்க்கும்‌ 
அரும்‌ தவர்‌ அமுது செய்யத்‌ தாழ்க்க யான்‌ அறையேன்‌ என்று 
திருந்திய கருத்தினோடும்‌ செழுமனை சென்று புக்கான்‌ 


எரிவிடம்‌ முறையே ஏறித்‌ தலைக்‌ கொண்ட ஏழாம்‌ வேகம்‌ 
தெரிவுற எயிறும்‌ கண்ணும்‌ மேனியும்‌ கருகித்‌ தீந்து 

விரியுரை குழறி ஆவி விடக்‌ கொண்டு மயங்கி வீழ்வான்‌ 

பரி கலக்‌ குருத்தைத்‌ தாயார்‌ பால்‌ வைத்துப்‌ படி மேல்‌ வீழ்ந்தான்‌ 


தளர்ந்து வீழ்‌ மகனைக்‌ கண்டு தாயரும்‌ தந்‌ைத யாரும்‌ 

உளம்‌ பதைத்து உற்று நோக்கி உதிரம்‌ சோர்‌ வடிவும்‌ மேனி 
விளங்கிய குறியும்‌ கண்டு விடத்தினால்‌ வீழ்ந்தான்‌ என்று 
துஎங்குதல்‌ இன்றித்‌ தொண்டர்‌ அமுது செய்வதற்குச்‌ சூழ்வார்‌ 


பெறல்‌ அரும்‌ புதல்வன்‌ தன்னைப்‌ பாயினுள்‌ பெய்து மூடிப்‌ 

புற மனை முன்றில்‌ பாங்கு ஓர்‌ புடையினில்‌ மறைத்து வைத்தே 
அற இது தெரியா வண்ணம்‌ அழுது செய்விப்போம்‌ என்று 

விறல்‌ உடைத்‌ தொண்டனார்‌ பால்‌ விருப்பொடு விரைந்து வந்தார்‌ 


100 


5.5.20 


வினர்‌ 


2௮22௮ 


2 


௮:24 


22௮ 


9௮20 


2௮.27 


5.5.28 


ல த 


1817 


1816 


1819 


1820 


1821 


1822 


1823 


1824 


1825 


1826 


கடிது வந்து அமுது செய்யக்‌ காலம்‌ தாழ்கின்றது என்றே 
அடிசிலும்‌ கறியும்‌ எல்லாம்‌ அழகு உற அணைய வைத்துப்‌ 


படியில்‌ சீர்த்‌ தொண்டனார்‌ முன்‌ பணிந்து எழுந்து அமுது செய்து எம்‌ 


குடி முழுதும்‌ உய்யக்‌ கொள்வீர்‌ என்று அவர்‌ கூறக்‌ கேட்டு 


அரும்‌ தவர்‌ எழுந்து செய்ய அடி இணை விளக்கி வேறு ஓர்‌ 
திருந்தும்‌ ஆசனத்தில்‌ ஏறிப்‌ பரிகலம்‌ திருத்தும்‌ முன்னர்‌ 
இருந்து வெண்‌ நீறு சாத்தி இயல்புடை இருவருக்கும்‌ 
பொருந்திய நீறு நல்கிப்‌ புதல்வர்க்கும்‌ அளிக்கும்‌ போழ்தில்‌ 


ஆதி நான்மறை நூல்‌ வாய்மை அப்பூதியாரை நோக்கிக்‌ 
காதலர்‌ இவர்க்கு மூத்த சேயையும்‌ காட்டும்‌ முன்னே 
மேதகு பூதி சாத்த என்றலும்‌ விளைந்த தன்மை 
யாதும்‌ ஒன்று உரையார்‌ இப்போது 
இங்கு அவன்‌ உதவான்‌ என்றார்‌ 


அவ்வுரை கேட்ட போதே அங்கணர்‌ அருளால்‌ அன்பர்‌ 
செவ்விய திரு உள்ளத்து ஓர்‌ தடு மாற்றம்‌ சேர நோக்கி 
இவ்‌ உரை பொறாது என்‌ உள்ளம்‌ என்று 
என்‌ செய்தான்‌ இதற்கு ஒன்று உண்டால்‌ 
மெய்‌ விரித்து உரையும்‌ என்ன விளம்புவார்‌ விதிர்ப்பு உற்று அஞ்சி 


பெரியவர்‌ அமுது செய்யும்‌ பேறு இது பிழைக்க என்னோ 
வருவது என்று உரையார்‌ ஏனும்‌ மாதவர்‌ வினவ வாய்மை 
தெரிவுற உரைக்க வேண்டும்‌ சீலத்தால்‌ சிந்தை நொந்து 
பரிவொடு வணங்கி மைந்தர்க்கு உற்றது பகர்ந்தார்‌ அன்றே 


நாவினுக்கு அரசர்‌ கேளா நன்று நீர்‌ புரிந்த வண்ணம்‌ 
யாவர்‌ இத்‌ தன்மை செய்தார்‌ என்று முன்‌ எழுந்து சென்றே 
ஆவி தீர்‌ சவத்தை நோக்கி அண்ணலார்‌ அருளும்‌ வண்ணம்‌ 
பா இசைப்‌ பதிகம்‌ பாடிப்‌ பணி விடம்‌ பாற்று வித்தார்‌ 


தீ விடம்‌ நீங்க உய்ந்த திரு மறையவர்‌ தம்‌ சேயும்‌ 
மேவிய உறக்கம்‌ நீங்கி விரைந்து எழுவானைப்‌ போன்று 
சேவுகைத்தவர்‌ ஆட்‌ கொண்ட திருநாவுக்கரசர்‌ செய்ய 
பூவடி வணங்கக்‌ கண்டு புனித நீறு அளித்தார்‌ அன்றே 


பிரிவுறும்‌ ஆவி பெற்ற பிள்ளையைக்‌ காண்பார்‌ தொண்டின்‌ 
நெறியினைப்‌ போற்றி வாழ்ந்தார்‌ நின்ற அப்‌ பயந்தார்‌ தாங்கள்‌ 
அறிவரும்‌ பெருமை அன்பர்‌ அமுது செய்து அருளுதற்குச்‌ 
சிறிது இடையூறு செய்தான்‌ இவன்‌ என்று சிந்தை நொந்தார்‌ 


ஆங்கவர்‌ வாட்டம்‌ தன்னை அறிந்து சொல்‌ அரசர்‌ கூட 
ஓங்கிய மனையில்‌ எய்தி அமுது செய்து அருள உற்ற 

பாங்கினில்‌ இருப்ப முந்நூல்‌ பயில்‌ மணி மார்பர்‌ தாமும்‌ 
தாங்கிய மகிழ்ச்சி யோடும்‌ தகுவன சமைத்துச்‌ சார்வார்‌ 


புகழ்ந்த கோமயத்து நீரால்‌ பூமியைப்‌ பொலிய நீவித்‌ 
திகழ்ந்த வான்‌ சுதையும்‌ போக்கிச்‌ சிறப்புடைத்‌ தீபம்‌ ஏற்றி 


101 


5.5.30 


| 


2௮௮2 


2 


5.5.34 


௮௮௮௮2 


5.5.36 


வம்‌ 


5.5.38 


1827 


1826 


1829 


நிகழ்ந்த அக்‌ கதலி நீண்ட குருத்தினை விரித்து நீரால்‌ 
மகிழ்ந்துடன்‌ விளக்கி ஈர்வாய்‌ வலம்‌ பெற மரபின்‌ வைத்தார்‌ 


திருந்திய வாச நல்‌ நீர்‌ அளித்திட திருக்கை நீவும்‌ 


பெருந்தவர்‌ மறையோர்‌ தம்மைப்‌ பிள்ளைகள்‌ உடனே நோக்கி 


அரும்‌ புதல்வர்களும்‌ நீரும்‌ அமுது செய்வீர்‌ இங்கு என்ன 
விரும்பிய உள்ளத்தோடு மேலவர்‌ ஏவல்‌ செய்வார்‌ 


மைந்தரும்‌ மறையோர்‌ தாமும்‌ மருங்கு இருந்து அமுது செய்யச்‌ 


சிந்தை மிக்கு இல்ல மாதர்‌ திரு அமுது எடுத்து நல்கக்‌ 


கொந்து அவிழ்‌ கொன்றை வேணிக்‌ கூத்தனார்‌ அடியாரோடும்‌ 


அம்‌ தமிழ்‌ ஆளியார்‌ அங்கு அமுது செய்து அருளினாரே 


மா தவ மறையோர்‌ செல்வ மனை இடை அழுது செய்து 


காதல்‌ நண்பு அளித்துப்‌ பல்‌ நாள்‌ கலந்து உடன்‌ இருந்த பின்றை 


மே தகு நாவின்‌ மன்னர்‌ விளங்கிய பழன மூதூர்‌ 
நாதர்‌ தம்‌ பாதம்‌ சேர்ந்து நல்‌ தமிழ்ப்‌ பதிகம்‌ செய்வார்‌ 


1830 அப்பூதி அடிகளார்‌ தம்‌ அடிமையைச்‌ சிறப்பித்து ஆன்ற 


1831 


1832 


மெய்ப்‌ பூதி அணிந்தார்‌ தம்மை விரும்பு சொல்‌ மாலை வேய்ந்த 


இப்‌ பூதி பெற்ற நல்லோர்‌ எல்லை இல்‌ அன்பால்‌ என்றும்‌ 
செப்பு ஊதியம்‌ கைக்‌ கொண்டார்‌ திருநாவுக்கரசர்‌ பாதம்‌ 


இவ்‌ வகை அரசின்‌ நாமம்‌ ஏத்தி எப்‌ பொருளும்‌ நாளும்‌ 


அவ்வரும்‌ தவர்‌ பொன்‌ தாளை என உணர்ந்து அடைவார்‌ செல்லும்‌ 


செவ்விய நெறியது ஆகத்‌ திருத்‌ தில்லை மன்றுள்‌ ஆடும்‌ 
நவ்வியம்‌ கண்ணாள்‌ பங்கர்‌ நல்‌ கழல்‌ நண்ணினாரே 


மான்‌ மறிக்‌ கையர்‌ பொன்‌ தாள்‌ வாகீசர்‌ அடைவால்‌ பெற்ற 
மேன்மை அப்பூதியாராம்‌ வேதியர்‌ பாதம்‌ போற்றிப்‌ 

கான்‌ மலர்க்‌ கமல வாவிக்‌ கழனி சூழ்‌ சாத்த மங்கை 

நான்‌ மறை நீல நக்கர்‌ திருத்‌ தொழில்‌ நவிலல்‌ உற்றேன்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


5.6 திரு நீல நக்க நாயனார்‌ புராணம்‌ (1833 -1870) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1833 


1834 


பூத்த பங்கயப்‌ பொகுட்டின்‌ மேல்‌ பொருகயல்‌ உகளும்‌ 
காய்த்த செந்‌ நெலின்‌ காடு சூழ்‌ காவிரி நாட்டுச்‌ 

சாத்த மங்கை என்று உலகு எலாம்‌ புகழ்‌ உறும்‌ தகைத்தால்‌ 
வாய்த்த மங்கல மறையவர்‌ முதற்பதி வனப்பு 


நன்மை சாலும்‌ அப்பதி இடை நறு நுதல்‌ மடவார்‌ 
மென்‌ மலர்த்‌ தடம்‌ படிய மற்றவருடன்‌ விரவி 
அன்னம்‌ முன்‌ துறை ஆடுவ பாடுவ சாமம்‌ 

பன்‌ மறைக்‌ கிடையுடன்‌ பயிற்றுவ பல பூவை 


102 


௮ 


5.5.40 


5.5.41 


5.5.42 


5.5.43 


5.5.44 


5.5.45 


1835 


1836 


1837 


1838 


1839 


1840 


1841 


1842 


1643 


1844 


ஆய்ந்த மெய்ப்‌ பொருள்‌ நீறு என வளர்க்கும்‌ அக்‌ காப்பில்‌ 
ஏய்ந்த மூன்று தீ வளர்த்துளார்‌ இரு பிறப்பாளர்‌ 

நீந்து நல்‌ அறம்‌ நீர்மையின்‌ வளர்க்கும்‌ அத்தீயை 

வாய்ந்த கற்புடன்‌ நான்கு என வளர்ப்பர்‌ கண்‌ மடவார்‌ 


சீலம்‌ உய்த்த அத்‌ திருமறையோர்‌ செழு மூதூர்‌ 

ஞாலம்‌ மிக்க நான்‌ மறைப்‌ பொருள்‌ விளக்கிய நலத்தார்‌ 
ஆலம்‌ வைத்த கண்டத்தவர்‌ தொண்டராம்‌ அன்பர்‌ 

நீல நக்கனார்‌ என்பவர்‌ நிகழ்ந்துளார்‌ ஆனார்‌ 


வேத உள்ளுறை ஆவன விரிபுனல்‌ வேணி 

நாதர்‌ தம்மையும்‌ அவர்‌ அடியாரையும்‌ நயந்து 

பாதம்‌ அர்ச்சனை புரிவதும்‌ பணிவதும்‌ என்றே 
காதலால்‌ அவை இரண்டூமே செய்‌ கருத்து உடையார்‌ 


மெய்த்த ஆகம விதி வழி வேத காரணரை 
நித்தல்‌ பூசனை புரிந்து எழு நியமும்‌ செய்தே 
அத்தர்‌ அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலா 
எத்‌ திறத்தன பணிகளும்‌ ஏற்று எதிர்‌ செய்வார்‌ 


ஆய செய்‌ கையில்‌ அமரும்‌ நாள்‌ ஆதிரை நாளில்‌ 

மேய பூசனை நியதியை விதியினால்‌ முடித்துத்‌ 

தூய தொண்டனார்‌ தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த 
நாயனாரையும்‌ அருச்சனை புரிந்திட நயந்தார்‌ 


உறையுள்‌ ஆகிய மனை நின்றும்‌ ஒருமை அன்புற்ற 
முறைமையால்‌ வரு பூசைக்கும்‌ முற்ற வேண்டுவன 
குறைவறக்‌ கொண்டு மனைவியார்‌ தம்மொடும்‌ கூட 
இறைவர்‌ கோயில்‌ வந்து எய்தினர்‌ எல்லையில்‌ தவத்தோர்‌ 


அணைய வந்து புக்கு அயவந்தி மேவிய அமுதின்‌ 

துணை மலர்க்‌ கழல்‌ தொழுது பூசனை செயத்‌ தொடங்கி 
இணைய நின்று அங்கு வேண்டு மனைவியார்‌ ஏந்த 
உணர்வின்‌ மிக்கவர்‌ உயர்ந்த அர்ச்சனை முறை உய்த்தார்‌ 


நீடு பூசனை நிரம்பியும்‌ அன்பினால்‌ நிரம்பார்‌ 

மாடு சூழ்‌ புடை வலம்‌ கொண்டு வணங்கி முன்‌ வழுத்தித்‌ 
தேடு மா மறைப்‌ பொருளினைத்‌ தெளிவுற நோக்கி 
நாடும்‌ அஞ்செழுத்து உணர்வுற இருந்து முன்‌ நவின்றார்‌ 


தொலைவில்‌ செய்‌ தவத்‌ தொண்டனார்‌ சுருதியே முதலாம்‌ 
கலையின்‌ உண்மையாம்‌ எழுத்து அஞ்சும்‌ கணிக்கின்ற காலை 


நிலையின்‌ நின்று முன்‌ வழுவிட நீண்ட பொன்‌ மேருச்‌ 
சிலையினார்‌ திருமேனி மேல்‌ விழுந்தது ஓர்‌ சிலம்பி 


விழுந்த போதில்‌ அங்கு அயல்‌ நின்ற மனைவியார்‌ விரைவுற்று 


எழுந்த அச்சமோடூ இளம்‌ குழவியில்‌ விழும்‌ சிலம்பி 
ஒழிந்து நீங்கிட ஊதி முன்‌ துமிப்பவர்‌ போலப்‌ 
பொழிந்த அன்பினால்‌ ஊதி மேல்‌ துமிந்தனர்‌ போக 


103 


5.6.10 


5.6.11 


S612 


1845 


1846 


1847 


1848 


1849 


1850 


1851 


1852 


1853 


1854 


பதைத்த செய்கையால்‌ மனைவியார்‌ முன்‌ செயப்‌ பந்தம்‌ 
சிதைக்கு மா தவத்‌ திரு மறையவர்‌ கண்டு தம்‌ கண்‌ 
புதைத்து மற்றிது செய்தது என்‌ பொறி இலாய்‌ என்னச்‌ 
சுதைச்‌ சிலம்பி மேல்‌ விழ ஊதித்‌ துமிந்தனன்‌ என்றார்‌ 


மனைவியார்‌ செய்த அன்பினை மனத்தினில்‌ கொள்ளார்‌ 
புனையும்‌ நூல்‌ மணி மார்பர்‌ தம்‌ பூசனைத்‌ திறத்தில்‌ 
இனைய செய்கை இங்கு அநுசிதமாம்‌ என எண்ணும்‌ 
நினைவினால்‌ அவர்‌ தம்மை விட்டு அகன்றிட நீப்பார்‌ 


மின்‌ நெடூஞ்சடை விமலர்‌ மேல்‌ விழுந்த நூல்‌ சிலம்பி 
தன்னை வேறு ஒரு பரிசினால்‌ தவிர்ப்பது தவிர 

முன்‌ அனைந்து வந்து ஊதி வாய்‌ நீர்ப்‌ பட முயன்றாய்‌ 
உன்னை யான்‌ இனித்‌ துறந்தனன்‌ ஈங்கு என உரைத்தார்‌ 


மற்ற வேலையில்‌ கதிரவன்‌ மலைமிசை மறைந்தான்‌ 
உற்ற ஏவலின்‌ மனைவியார்‌ ஒருவழி நீங்க 

முற்ற வேண்டுவ பழுது தீர்‌ பூசனை முடித்துக்‌ 

கற்றை வேணியார்‌ தொண்டரும்‌ கடிமனை புகுந்தார்‌ 


அஞ்சும்‌ உள்ளமோடுூ அவர்‌ மருங்கு அணைவுற மாட்டார்‌ 
நஞ்சம்‌ உண்டவர்‌ கோயிலில்‌ நங்கையார்‌ இருந்தார்‌ 
செஞ்சொல்‌ நான்‌ மறைத்‌ திரு நீல நக்கர்தாம்‌ இரவு 
பஞ்சின்‌ மெல்‌ அணைப்‌ பள்ளியில்‌ பள்ளி கொள்கின்றார்‌ 


பள்ளி கொள்‌ பொழுது தயவந்திப்‌ பரமர்‌ தாம்‌ கனவில்‌ 
வெள்ள நீர்ச்‌ சடையொடு நின்று மேனியைக்‌ காட்டி 
உள்ளம்‌ வைத்து எமை ஊதி முன்‌ துமிந்த பால்‌ ஒழியக்‌ 
கொள்ளும்‌ இப்‌ புறம்‌ சிலம்பியின்‌ கொப்புள்‌ என்று அருள 


கண்ட அப்பெரும்‌ கனவினை நனவு எனக்‌ கருதிக்‌ 
கொண்ட அச்சமோடூ அஞ்சலி குவித்து உடன்‌ விழித்துத்‌ 
தொண்டனார்‌ தொழுது ஆடினார்‌ பாடினார்‌ துதித்தார்‌ 
அண்டர்‌ நாயகர்‌ கருணையைப்‌ போற்றி நின்று அழுதார்‌ 


போது போய்‌ இருள்‌ புலர்ந்திடக்‌ கோயில்‌ உள்‌ புகுந்தே 
ஆதி நாயகர்‌ அயவந்தி அமர்ந்த அங்கணர்தம்‌ 

பாத மூலங்கள்‌ பணிந்து வீழ்ந்து எழுந்து முன்‌ பரவி 
மாதராரையும்‌ கொண்டூ தம்‌ மனையில்‌ மீண்டு அணைந்தார்‌ 


பின்பு முன்னையில்‌ பெருகிய மகிழ்ச்சி வந்துஎய்த 
இன்புறும்‌ திறத்து எல்லையில்‌ பூசனை இயற்றி 

அன்பு மேம்‌ படும்‌ அடியவர்‌ மிக அணை வார்க்கு 

முன்பு போல்‌ அவர்‌ வேண்டுவ விருப்ப முடன்‌ முடிப்பார்‌ 


அன்ன தன்மையில்‌ அமர்ந்து இனிது ஒழுகும்‌ அந்நாளில்‌ 
மன்னு பூம்‌ தராய்‌ வரு மறைப்‌ பிள்ளையார்‌ பெருமை 
பன்னி வையகம்‌ போற்றிட மற்று அவர்‌ பாதம்‌ 

சென்னி வைத்து உடன்‌ சேர்வுறும்‌ விருப்பினால்‌ சிறந்தார்‌ 


104 


5.6.13 


5.6.14 


5.6.15 


5.6.16 


5.6.17 


5.6.18 


21 


5.6.20 


5.6.21 


20:22 


1855 


1856 


1857 


1858 


1859 


1860 


1661 


1662 


1863 


1864 


பண்பு மேம்படு நிலைமையார்‌ பயிலும்‌ அப்பருவ 

மண்‌ பெரும்‌ தவப்‌ பயன்‌ பெற மருவு நல்‌ பதிகள்‌ 

விண்‌ பிறங்கு நீர்‌ வேணியார்‌ தமைத்‌ தொழ அணைவார்‌ 
சண்பை மன்னரும்‌ சாத்த மங்கையில்‌ வந்து சார்ந்தார்‌ 


நீடு சீர்த்‌ திரு நீலகண்டப்‌ பெரும்‌ பாணர்‌ 

தோடுலாங்‌ குழல்‌ விறலியார்‌ உடன்‌ வரத்‌ தொண்டர்‌ 
கூடும்‌ அப்‌ பெரும்‌ குழாத்தோடும்‌ புகலியர்‌ பெருமான்‌ 
மாடு வந்தமை கேட்டு உளம்‌ மகிழ்‌ நீல நக்கர்‌ 


கேட்ட அப்‌ பொழுதே பெரு மகிழ்ச்சியில்‌ கிளர்ந்து 
தோட்டலங்கலும்‌ கொடிகளும்‌ புனைந்து தோரணங்கள்‌ 
நாட்டி நீள்‌ நடைக்‌ காவணம்‌ இட்டு நல்‌ சுற்றத்து 
ஈடமும்‌ கொடு தாமும்‌ முன்‌ எதிர்‌ கொள எழுந்தார்‌ 


சென்று பிள்ளையார்‌ எழுந்து அருளும்‌ திருக்‌ கூட்டம்‌ 

ஒன்றி அங்கு எதிர்‌ கொண்டு தம்‌ களிப்பினால்‌ ஒருவாறு 
அன்றி ஆடியும்‌ பாடியும்‌ தொழுது எழுந்து அணைவார்‌ 
பொன்‌ தயங்கு நீள்‌ மனை இடை உடன்‌ கொண்டு புகுந்தார்‌ 


பிள்ளையார்‌ எழுந்து அருளிய பெருமைக்குத்‌ தக்க 
வெள்ளம்‌ ஆகிய அடியவர்‌ கூட்டமும்‌ விரும்ப 
உள்ளம்‌ ஆதரவு ஓங்கிட ஓங்கு சீகாழி 

வள்ளலாரைத்‌ தம்‌ மனை இடை அமுது செய்வித்தார்‌ 


அமுது செய்த பின்‌ பகலவன்‌ மேல்‌ கடல்‌ அணையக்‌ 
குமுத வாவியில்‌ குளிர்‌ மதிக்‌ கதிர்‌ அணை போதில்‌ 
இமய மங்கை தன்‌ திருமுலை அமுது உண்டார்‌ இரவும்‌ 
தமது சீர்‌ மனைத்‌ தங்கிட வேண்டுவ சமைத்தார்‌ 


சீல மெய்த்‌ திருத்‌ தொண்டரோடூ அமுது செய்து அருளி 
ஞாலம்‌ மிக்கிட நாயகி உடன்‌ நம்பர்‌ நண்ணும்‌ 

காலம்‌ முற்பெற அழுதவர்‌ அழைத்திடக்‌ கடிது 

நீல நக்கனார்‌ வந்து அடி பணிந்து முன்‌ நின்றார்‌ 


நின்ற அன்பரை நீல கண்டப்‌ பெரும்‌ பாணர்க்கு 

இன்று தங்க ஓர்‌ இடம்‌ கொடுத்து அருளுவீர்‌ என்ன 

நன்றும்‌ இன்புற்று நடு மனை வேதியின்‌ பாங்கர்ச்‌ 

சென்று மற்று அவர்க்கு இடம்‌ கொடுத்தனர்‌ திருமறையோர்‌ 


ஆங்கு வேதியில்‌ அறாத செம்‌ தீ வலம்‌ சுழிவுற்று 
ஓங்கி முன்னையில்‌ ஒரு படித்து அன்றியே ஒளிர 
தாங்கு நூலவர்‌ மகிழ்‌ உறச்‌ சகோட யாழ்த்‌ தலைவர்‌ 
பாங்கு பாணியார்‌ உடன்‌ அருளால்‌ பள்ளி கொண்டார்‌ 


கங்குலில்‌ பள்ளி கொண்ட பின்‌ கவுணியர்க்கு இறைவர்‌ 
அங்கு நின்று எழுந்து அருளுவார்‌ அயவந்தி அமர்ந்த 
திங்கள்‌ சூடியை நீல நக்கரைச்‌ சிறப்பித்தே 

பொங்கு செந்தமிழ்‌ திருப்பதிகத்‌ தொடை புனைந்தார்‌ 


105 


5.6.23 


5.6.24 


5.6.25 


5.6.26 


5.6.27 


5.6.28 


3.6.29 


5.6.30 


5.6.31 


வத 


1865 


1866 


1867 


1868 


1869 


1870 


பதிக நான்‌ மலர்‌ கொண்டு தம்பிரான்‌ கழல்‌ பரவி 
அதிக நண்பினை நீல நக்கருக்கு அளித்து அருளி 
எதிர்‌ கொளும்‌ பதிகளில்‌ எழுந்து அருளினார்‌ என்றும்‌ 
புதிய செந்தமிழ்ப்‌ பழ மறை மொழிந்த பூசுரனார்‌ 


பிள்ளையார்‌ எழுந்து அருள அத்தொண்டர்‌ தாம்‌ பின்பு 


தள்ளும்‌ அன்புடன்‌ கேண்மையும்‌ தவிர்ப்பில எனினும்‌ 
வள்ளலார்‌ திரு அருளினை வலிய மாட்டாமை 
உள்ளம்‌ அங்கு உடன்‌ போக்கி மீண்டு ஒரு வகை இருந்தார்‌ 


மேவு நாளில்‌ அவ்‌ வேதியர்‌ முன்பு போல்‌ விரும்பும்‌ 
தாவில்‌ பூசனை முதல்‌ செய்கை தலைத்தலை சிறப்பச்‌ 
சேவின்‌ மேலவர்‌ மைந்தராம்‌ திரு மறைச்‌ சிறுவர்‌ 
பூவடித்‌ தலம்‌ பொருந்திய உணர்வொடும்‌ பயின்றார்‌ 


சண்பை ஆளியார்‌ தாம்‌ எழுந்து அருளும்‌ எப்‌ பதியும்‌ 
நண்பு மேம்பட நாள்‌ இடைச்‌ செலவிட்டு நண்ணி 

வண்‌ பெரும்‌ புகழவர்‌ உடன்‌ பயின்று வந்து உறைந்தார்‌ 
திண்‌ பெரும்‌ தொண்டர்‌ ஆகிய திரு நீலக்கர்‌ 


பெருகு காதலில்‌ பின்‌ நெடு நாள்‌ முறை பிறங்க 
வருபெரும்‌ தவ மறையவர்‌ வாழி சீகாழி 

ஒருவர்‌ தம்‌ திருக்‌ கல்லியாணத்தினில்‌ உடனே 
திருமணத்‌ திறம்‌ சேவித்து நம்பர்‌ தாள்‌ சேர்ந்தார்‌ 


தரு தொழில்‌ திரு மறையவர்‌ சாத்த மங்கையினில்‌ 
வருமுதல்‌ பெரும்‌ திருநீல நக்கர்‌ தாள்‌ வணங்கி 

இரு பிறப்புடை அந்தணர்‌ ஏறுயர்த்தவர்‌ பால்‌ 

ஒருமை உய்த்துணர்‌ நமி நந்தியார்‌ தொழில்‌ உரைப்பாம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


5.7 நமிநந்தி அடிகள்‌ நாயனார்‌ புராணம்‌ (1871 -1903 ) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1871 


வையம்‌ புரக்கும்‌ தனிச்‌ செங்கோல்‌ வளவர்‌ பொன்னித்‌ திருநாட்டுச்‌ 
செய்ய கமலத்‌ தடம்‌ பணையும்‌ செழும்‌ நீர்த்‌ தடமும்‌ புடை உடைத்தாய்‌ 
பொய்தீர்‌ வாய்மை அருமறை நூல்‌ புரிந்த சீலப்‌ புகழ்‌ அதனால்‌ 


எய்தும்‌ பெருமை எண்‌ திசையும்‌ ஏறூர்‌ ஏமப்‌ பேர்‌ ஊரால்‌ 


1872 மாலை பயிலும்‌ தோரணங்கள்‌ மருங்கு பயிலும்‌ மணி மறுகு 


1873 


வேலை பயிலும்‌ புனல்‌ பருகு மேகம்‌ பயிலும்‌ மாடங்கள்‌ 
சோலை பயிலும்‌ குளிர்ந்த இருள்‌ சுரும்பு பயிலும்‌ அரும்பூகம்‌ 
காலை பயிலும்‌ வேத ஒலி கழுநீர்‌ பயிலும்‌ செழுநீர்ச்‌ செய்‌ 


பணையில்‌ விளைந்த வெண்‌ நெல்லின்‌ பரப்பின்‌ மீது படச்‌ செய்ய 
துணர்‌ மென்‌ கமலம்‌ இடை இடையே சுடர்‌ விட்டு எழுந்து தோன்றுவன 


106 


ஜி 


5.6.34 


௮.0.33 


5.6.36 


5.6.37 


5.6.38 


| 


1874 


1875 


1876 


1877 


1878 


1879 


1860 


1881 


1882 


1883 


107 


புணர்‌ வெண்‌ புரி நூலவர்‌ வேள்விக்‌ களத்தில்‌ புனைந்த வேதிகை மேல்‌ 
மணல்‌ வெண்‌ பரப்பின்‌ இடை இடையே வளர்த்த செந்தீமானுமால்‌ ர 


பெருமை விளங்கும்‌ அப்பதியில்‌ பேணும்‌ நீற்றுச்‌ சைவ நெறி 

ஒருமை நெறி வாழ்‌ அந்தணர்‌ தம்‌ ஓங்கு குலத்தினுள்‌ வந்தார்‌ 

இருமை உலகும்‌ ஈசர்‌ கழல்‌ இறைஞ்சி ஏத்தப்‌ பெற்ற தவத்து 

அருமை புரிவார்‌ நமி நந்தி அடிகள்‌ என்பார்‌ ஆயினார்‌ 5.7.4 


வாய்மை மறை நூல்‌ சீலத்தால்‌ வளர்க்கும்‌ செந்தீ எனத்‌ தகுவார்‌ 

தூய்மைத்‌ திரு நீற்று அடைவே மெய்ப்‌ பொருள்‌ என்று அறியும்‌ துணிவினார்‌ 

சாம கண்டர்‌ செய்ய கழல்‌ வழிபட்டு ஒழுகும்‌ தலைமை நிலை 

யாம இரவும்‌ பகலும்‌ உணர்‌ ஒழியா இன்பம்‌ எய்தினார்‌ 272 


அவ்வூர்‌ நின்றும்‌ திருவாரூர்‌ அதனை அடைவார்‌ அடியார்மேல்‌ 

வெவ்வூறு அகற்றும்‌ பெருமான்‌ தன்‌ விரை சூழ்‌ மலர்த்தாள்‌ பணி உறுதல்‌ 
எவ்வூதியமும்‌ எனக்‌ கொள்ளும்‌ எண்ணம்‌ உடையார்‌ பல நாளும்‌ 

தெவ்வூர்‌ எரித்த வரைச்சிலையார்‌ திருப்‌ பாதங்கள்‌ வணங்கினார்‌ 2.6 


செம்‌ பொன்‌ புற்றின்‌ மாணிக்கச்‌ செழும்‌ சோதியை நேர்‌ தொழுஞ்‌ சீலம்‌ 

தம்‌ பற்றாக நினைந்து அணைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து 

அம்‌ பொன்‌ புரிசைத்‌ திருமுன்றில்‌ அணைவார்‌ பாங்கோர்‌ அரன்‌ நெறியின்‌ 
நம்பர்க்கு இடமாம்‌ கோயிலின்‌ உட்புக்கு வணங்க நண்ணினார்‌ nS, 


நண்ணி இறைஞ்சி அன்பினால்‌ நயப்பு உற்று எழுந்த காதல்‌ உடன்‌ 
அண்ணலாரைப்‌ பணிந்து எழுவார்‌ அடுத்த நிலைமைக்‌ குறிப்பினால்‌ 

பண்ணுந்‌ தொண்டின்‌ பாங்கு பல பயின்று பரவி விரவுவார்‌ 

எண்ணில்‌ தீபம்‌ ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தின்‌ இசைந்து எழுவார்‌ 2:18 


எழுந்த பொழுது பகல்‌ பொழுதின்‌ அங்கு இறங்கு மாலை எய்துதலும்‌ 

செழுந்தண்‌ பதியின்‌ இடை அப்பால்‌ செல்லில்‌ செல்லும்‌ பொழுது என்ன 

ஒழிந்து அங்கு அணைந்தோர்‌ மனையில்‌ விளக்குறு நெய்‌ வேண்டி உள்‌ புகலும்‌ 
அழிந்த நிலைமை அமணர்‌ மனை ஆயிற்று அங்கண்‌ அவர்‌ உரைப்பார்‌ 27 


கையில்‌ விளங்கும்‌ கனல்‌ உடையார்‌ தமக்கு விளக்கு மிகை காணும்‌ 

நெய்‌ இங்கு இல்லை விளக்கு எரிப்பீர்‌ ஆகில்‌ நீரை முகந்து எரித்தல்‌ 

செய்யும்‌ என்று திருத்‌ தொண்டர்க்கு உரைத்தார்‌ தெளியாது ஒரு பொருளே 
பொய்யும்‌ மெய்யும்‌ ஆம்‌ என்னும்‌ பொருள்மேற்‌ கொள்ளும்‌ புரை நெறியார்‌ 5.7.10 


அருகர்‌ மதியாது உரைத்த உரை ஆற்றார்‌ ஆகி அப்பொழுதே 

பெருக மனத்தில்‌ வருத்தமுடன்‌ பெயர்ந்து போந்து பிறை அணிந்த 

முருகு விரியும்‌ மலர்க்‌ கொன்றை முடியார்‌ கோயில்‌ முன்‌ எய்தி 

உருகும்‌ அன்பர்‌ பணிந்து விழ ஒருவாக்கு எழுந்தது உயர்‌ விசும்பில்‌ 21-11 


வந்த கவலை மாற்றும்‌ இனி மாறா விளக்குப்‌ பணி மாற 

இந்த மருங்கில்‌ குளத்து நீர்‌ முகந்து கொடு வந்து ஏற்றும்‌ என 

அந்தி மதியம்‌ அணிந்த பிரான்‌ அருளால்‌ எழுந்த மொழி கேளாச்‌ 

சிந்தை மகிழ்ந்து நமிநந்தி அடிகள்‌ செய்வது அறிந்திலரால்‌ 5.7.12 


சென்னி மிசை நீர்‌ தரித்த பிரான்‌ அருளே சிந்தை செய்து எழுவார்‌ 
நன்னீர்‌ பொய்கை நடுப்புக்கு நாதர்‌ நாமம்‌ நவின்று ஏத்தி 


1884 


1885 


1886 


1887 


1888 


1889 


1890 


1891 


1892 


1893 


அந்நீர்‌ முகந்து கொண்டு ஏறி அப்பர்‌ கோயில்‌ அடைந்து அகலுள்‌ 
முந்நீர்‌ உலகம்‌ அதிசயிப்ப முறுக்கும்‌ திரி மேல்‌ நீர்‌ வார்த்தார்‌ 


சோதி விளக்கு ஒன்று ஏற்றுதலும்‌ சுடர்‌ விட்டு எழுந்தது அது நோக்கி 
ஆதி முதல்வர்‌ அரன்‌ நெறியார்‌ கோயில்‌ அடைய விளக்கு ஏற்றி 

ஏதம்‌ நினைந்த அருகந்தர்‌ எதிரே முதிரும்‌ களிப்பினுடன்‌ 

நாதர்‌ அருளால்‌ திரு விளக்கு நீரால்‌ எரித்தார்‌ நாடு அறிய 


நிறையும்‌ பரிசு திருவிளக்கு விடியும்‌ அளவும்‌ நின்று எரியக்‌ 
குறையும்‌ தகளிகலுக்கு எல்லாம்‌ கொள்ள வேண்டும்‌ நீர்‌ வார்த்து 
மறையின்‌ பொருளை அருச்சிக்கும்‌ மனையின்‌ நியதி வழுவாமல்‌ 
உறையும்‌ பதியின்‌ அவ்விரவே அணைவார்‌ பணி உற்று ஒருப்பட்டார்‌ 


இரவு சென்று தம்‌ பதியில்‌ எய்தி மனைப்புக்கு என்றும்‌ போல்‌ 

விரவி நியமத்‌ தொழில்‌ முறையே விமலர்‌ தம்மை அருச்சித்துப்‌ 

பரவி அமுது செய்து அருளிப்‌ பள்ளி கொண்டு புலர்‌ காலை 

அரவம்‌ அணிவார்‌ பூசை அமைத்து ஆரூர்‌ நகரின்‌ மீண்டு அணைந்தார்‌ 


வந்து வணங்கி அரன்‌ நெறியார்‌ மகிழும்‌ கோயில்‌ வலம்‌ கொண்டு 
சிந்தை மகிழப்‌ பணிந்து எழுந்து புறம்பும்‌ உள்ளும்‌ திருப்பணிகள்‌ 
முந்த முயன்று பகல்‌ எல்லாம்‌ முறையே செய்து மறையவனார்‌ 
அந்தி அமையத்து அரிய விளக்கு எங்கும்‌ ஏற்றி அடி பணிவார்‌ 


பண்டு போலப்‌ பல நாளும்‌ பயிலும்‌ பணி செய்து அவர்‌ ஒழுகத்‌ 
தண்டி அடிகளால்‌ அமணர்‌ கலக்கம்‌ விளைந்து சார்வில்‌ அமண்‌ 
குண்டர்‌ அழிய ஏழ்‌ உலகும்‌ குலவும்‌ பெருமை நிலவியதால்‌ 
அண்டர்‌ பெருமான்‌ தொண்டர்‌ கழல்‌ அமரர்‌ பணியும்‌ மணி ஆரூர்‌ 


நாத மறை தேர்‌ நமிநந்தி அடிகளார்‌ நல்‌ தொண்டு ஆகப்‌ 
பூத நாதர்‌ புற்றிடங்‌ கொள்‌ புனிதர்க்கு அமுதுபடி முதலாம்‌ 
நீதி வளவன்‌ தான்‌ வேண்டும்‌ நிபந்தம்‌ பலவும்‌ அரி அணையின்‌ 
மீது திகழ இருந்து அமைத்தான்‌ வேத ஆகம விதி விளங்க 


வென்றி விடையார்‌ மதிச்‌ சடையார்‌ வீதி விடங்கப்‌ பெருமாள்‌ தாம்‌ 
என்றும்‌ திருவாரூர்‌ ஆளும்‌ இயல்பின்‌ முறைமை திருவிளையாட்டூ 
ஒன்றும்‌ செயலும்‌ பங்குனி உத்திரமாம்‌ திருநாள்‌ உயர்‌ சிறப்பும்‌ 
நின்று விண்ணப்பம்‌ செய்தபடி செய்து அருளும்‌ நிலைபெற்றார்‌ 


இன்ன பரிசு திருப்‌ பணிகள்‌ பலவும்‌ செய்தே ஏழ்‌ உலகும்‌ 
மன்னும்‌ பெருமைத்‌ திருவாரூர்‌ மன்னர்‌ அடியார்‌ வழி நிற்பார்‌ 
அன்ன வண்ணம்‌ திருவிளையாட்டு ஆடி அருள எந்நாளும்‌ 
நன்மை பெருக நமி நந்தி அடிகள்‌ தொழுதார்‌ நாம்‌ உய்ய 


தேவர்‌ பெருமான்‌ எழுச்சி திரு மணலிக்கு ஒரு நாள்‌ எழுந்து அருள 
யாவர்‌ என்னாது உடன்‌ சேவித்து எல்லாக்‌ குலத்தில்‌ உள்ளோரும்‌ 
மேவ அன்பர்‌ தாமும்‌ உடன்‌ சேவித்து அணைந்து விண்ணவர்தம்‌ 
காவலாளர்‌ ஓலக்கம்‌ அங்கே கண்டு களிப்புற்றார்‌ 


பொழுது வைகச்‌ சேவித்துப்‌ புனிதர்‌ மீண்டும்‌ கோயில்‌ புகத்‌ 
தொழுது தம்‌ ஊர்‌ மருங்கு அணைந்து தூய மனை உள்‌ புகுதாதே 


108 


2112 


5.7.14 


ல 


5.7.16 


Dl 


5.7.18 


னி. 


5.7.20 


ஹர்‌ 


34222 


1894 


1895 


1896 


1897 


1898 


1899 


1900 


1901 


1902 


109 


இழுதும்‌ இருள்‌ சேர்‌ இரவு புறம்‌ கடையில்‌ துயில இல்லத்து 
முழுதும்‌ தருமம்‌ புரி மனையார்‌ வந்து உள்‌ புகுத மொழ்கின்றார்‌ 2:72 


திங்கள்‌ முடியார்‌ பூசனைகள்‌ முடித்துச்‌ செய்யும்‌ கடன்‌ முறையால்‌ 

அங்கி தனை வேட்டு அமுது செய்து பள்ளி கொள்வீர்‌ என அவர்க்குத்‌ 

தங்கள்‌ பெருமான்‌ திருமணலிக்கு எழுச்சி சேவித்து உடன்‌ நண்ண 

எங்கும்‌ எல்லாரும்‌ போத இழிவு தொடக்கிற்று எனை என்று 5.7.24 


ஆதலாலே குளித்து அடுத்த தூய்மை செய்தே அகம்புகுந்து 

வேத நாதர்‌ பூசனையைத்‌ தொடங்க வேண்டும்‌ அதற்கு நீ 

சீத நன்னீர்‌ முதலான கொண்டு இங்கு அணைவாய்‌ எனச்‌ செப்பக்‌ 

காதலால்‌ மனையார்‌ தாமும்‌ அவை கொணரும்‌ அதற்கு கடிது அணைந்தார்‌ 5.7.25 


ஆய பொழுது தம்‌ பெருமான்‌ அருளாலேயோ? மேனியினில்‌ 

ஏயும்‌ அசைவின்‌ அயர்வாலோ? அறியோம்‌ இறையும்‌ தாழாதே 

மேய உறக்கம்‌ வந்து அணைய விண்ணோர்‌ பெருமான்‌ கழல்‌ நினைந்து 

தூய அன்பர்‌ துயில்‌ கொண்டார்‌ துயிலும்‌ பொழுது கனவின்‌ கண்‌ 5.7.26 


மேன்மை விளங்கும்‌ திருவாரூர்‌ வீதி விடங்கப்‌ பெருமாள்‌ தாம்‌ 

மான அன்பர்‌ பூசனைக்கு வருவார்‌ போல வந்து அருளி 

ஞான மறையோய்‌ ஆரூரில்‌ பிறந்தார்‌ எல்லாம்‌ நம்‌ கணங்கள்‌ 

ஆன பரிசு காண்பாய்‌ என்று அருளிச்‌ செய்து அங்கு எதிர்‌ அகன்றார்‌ 5.7.27 


ஆதி தேவர்‌ எழுந்து அருள உணர்ந்தார்‌ இரவு அர்ச்சனை செய்யாது 

ஏதம்‌ நினைந்தேன்‌ என அஞ்சி எழுந்த படியே வழிபட்டு 

மாதரார்க்கும்‌ புகுந்தபடி மொழிந்து விடியல்‌ விரைவோடு 

நாதனார்‌ தம்‌ திருவாரூர்‌ புகுத எதிர்‌ அந்‌ நகர்‌ காண்பார்‌ 5.7.28 


தெய்வப்‌ பெருமாள்‌ திருவாரூர்ப்‌ பிறந்து வாழ்வார்‌ எல்லாரும்‌ 

மை வைத்த அனைய மணிகண்டர்‌ வடிவே ஆகிப்‌ பெருகு ஒளியால்‌ 

மொய்‌ வைத்து அமர்ந்த மேனியராம்‌ பரிசு கண்டு முடிகுவித்த 

கைவைத்து அஞ்சி அவனிமிசை விழுந்து பணிந்து களிசிறந்தார்‌ AS 


படிவம்‌ மாற்றிப்‌ பழம்‌ படியே நிகழ்வும்‌ கண்டு பரமர்‌ பால்‌ 

அடியேன்‌ பிழையைப்‌ பொறுத்து அருள வேண்டும்‌ என்று பணிந்த அருளால்‌ 
குடியும்‌ திருவாரூர்‌ அகத்துப்‌ புகுந்து வாழ்வார்‌ குவலயத்து 

நெடிது பெருகும்‌ திருத்தொண்டு நிகழச்‌ செய்து நிலவுவார்‌ சு 


நீறு புனைவார்‌ அடியார்க்கு நெடுநாள்‌ நியதி ஆகவே 

வேறு வேறு வேண்டுவன எல்லாம்‌ செய்து மேவுதலால்‌ 

ஏறு சிறப்பின்‌ மணிப்‌ புற்றில்‌ இருந்தார்‌ தொண்டர்க்கு ஆணி எனும்‌ 

பேறு திருநாவுக்கரசர்‌ விளம்பப்‌ பெற்ற பெருமையினார்‌ உண்க 


இன்ன வகையால்‌ திருப்பணிகள்‌ எல்லா உலகும்‌ தொழச்‌ செய்து 

நன்மை பெருகும்‌ நமிநந்தி அடிகள்‌ நயமார்‌ திருவீதிச்‌ 

சென்னி மதியும்‌ திருநதியும்‌ அலைய வருவார்‌ திருவாரூர்‌ 

மன்னர்‌ பாத நீழல்‌ மிகும்‌ வளர்‌ பொன்‌ சோதி மன்னினார்‌ ட படத 


110 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ துதி 
1903 நாட்டார்‌ அறிய முன்னாளில்‌ நன்னாள்‌ உலந்த ஐம்‌ படையின்‌ 
பூட்டார்‌ மார்பில்‌ சிறிய மறைப்‌ புதல்வன்‌ தன்னைப்‌ புக்கு ஒளியூர்த்‌ 
தட்டா மரையின்‌ மடூவின்‌ கண்‌ தனி மா முதலை வாய்‌ நின்றும்‌ 
மீட்டார்‌ கழல்கள்‌ நினைவாரை மீளா வழியின்‌ மீட்பனவே 


திருச்சிற்றம்பலம்‌ 


திருநின்ற சருக்கம்‌ முற்றிற்று. 
சருக்கம்‌ 5-க்குத்‌ திருவிருத்தம்‌ - 1903 


